T. 2085 


ANNAMALAI UNIVERSITY ISAI TAMIL SERIES Vol . XVII 


தமிழிசைப் பாடல்கள் 


பதினேழாந் தொகுதி 


மக் 


TWITH COURAGE AND FAME 


1948 . 


HURAGEAND EN ME 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்து இசைத்தமிழ் வெளியீடு - XVII 


--- 


கவிகுஞ்சர பாரதியார் முதலிய பதினால்வர் பாடல்கள் 

இதில் அடங்கியுள்ளன . 


இசை அமைத்தவர் 


இசையரசு திரு M. M. தண்டபாணி தேசிகர் அவர்கள் 


சுரதாளக் குறிப்பு எழுதியவர் 


இசையாசிரியர் , 
திரு . T. N. சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் 


து 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தாரால் 
சிதம்பரம் கிராஸ் வேடு அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றன . 


பதிப்புரிமை ) 


1948 


( விலை ரூ 3 , 


உள்ளுறை 


1. கடவுள் வாழ்த்தும் பல்கலைக் கழக வாழ்த்தும் 
2. செட்டி நாட்டரசரின் நிழற்படம் 
3. செட்டிநாட்டரசர் வாழ்த்து 
4 . இசைக்கல்லூரியின் நிழற்படம் 
5 . முகவுரை ( இசையரசு திரு . M. M. தண்டபாணி 

தேசிகரவர்கள் ) 
6 . பாடல் முதற்குறிப்பு முதலியன 
7 . இராகங்களின் பெயரும் பாட்டின் எண்களும் . 


பாடல் 1 


பக்கம் 
1- 5 


10 


5- 56 


1 


8. கவிகுஞ்சர பாரதியார் அவர்கள் 
9. வேதநாயகம் பிள்ளை 
10 . அச்சுததாசர் 
11. திரிகூடராசப்பக் கவிராயர் 


3 


57 --- 69 


1 


70- 75 


12 . 


சுத்தானந்த பாரதியார் 


2 


76- 84 


13 . 


9 


84-137 


மு . அருணாசலம் பிள்ளை 


14 . 


3 190 - 205 


13 


. 


15 . 


ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை ,, 


1 137-141 


11 


16 . 


3 


பாரதிதாசன் 


142--154 


1 


154--157 


1 


158-181 


17 . ராகவ இராமாநுச தாசர் 
18 . 

இராம . சுப்பிரமணியஞ் செட்டியார் 
19. எம் . எம் . தண்டபாணி தேசிகர் ,, 
20 . ம . ப . பெரியசாமித் தூரன் 
21. கு . சா . கிருஷ்ணமூர்த்தி 


6 


162-189 


2 205-216 


1 


5 216-243 


22 . 


2 


244--256 


நாராயணக் கவிராயர் 


மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 


திரு . மு . கதிரேசச் செட்டியார் அவர்கள் 


இயற்றியவை 


கடவுள் வாழ்த்து 
ஆசிரிய விருத்தம் 


பூவார் மணம்போல் உலகமெலாம் 

பொருந்தி யியக்கும் பெரும்பொருளே 
புனிதம் நிறைந்த வுணர்வுடையோர் 
புகழிற் கிடக்கும் புண்ணியனே 


நாவார் கலைகள் துணிபொருளா 

நவில்நா யகனே மெய்யுணர்வின் 
நலமார் வடிவே யகவிருளை 
நலிந்து விளங்கி நல்லன்பர் 


தூவார் உளத்திற் சுடர்விளக்கே 

துகளற் றொடுங்கித் தமைமறந்து 
துய்ப்பார்க் கினிய செழுந்தேனே 
தோன்றாத் துணையே அறுவரெனும் 


மேவார் தமைச்செற்றுளந்தெளிந்தோர் 
வினைமா சறுக்கும் மெய்ப்பொருளே 
விரும்பிப் பணியும் எம்மையருள் 
வெள்ளத் தியைத்துக் காத்தருளே 


அண்ணாமலைப் பல்கலைக்கழக வாழ்த்து 


கட்டளைக் கலித்துரை 


கண்ணார் மணியிற்புரப்போ ரெனும் பொருட் கார்பொழிந்த 
தண்ணார் நிதிநீர்ச் செழிப்பிற் கலைப்பயிர் தான் வளர்க்கும் 
• அண்ணா மலைப்பல் கலைக்கழ கப்பே ரண நிலையம் 
விண்ணார் புகழொடு நாணாளு மோங்கி விளங்குகவே 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் நிறுவிய 

செட்டி நாட்டரசர் 
உயர் திரு. டாக்டர் ராஜா சர் அண்ணாமலைச் செட்டியார் 


உருவச் சிறப்பு 
ஊக்கம் உறுதி உணர்ச்சி யருஞ்செயலின் 
ஆக்கம் அறம்புகழன் பாண்மைமுதல்- நீக்கமறக் 
காண்டற் கமைந்த கவினுரு அண்ணாமலைமன் 
ஆண்டகையின் நல்லுருவ மாம் . 
மகாமகோபாத்தியாய - பண்டி தமணி 

மு . கதிரேசச் செட்டியார் . 


மகாமகோபாத்தியாய - பண்டிதமணி 


திரு . மு . கதிரேசச் செட்டியார் அவர்கள் கூறிய 


வாழ்த்து 


சீர்மலி கொடையால் அறிவினால் ஆற்றுஞ் 

செயற்கருஞ் செயலினால் உலகிற் 


பேர்மலி புகழாற் பல்கலைக் கழகம் 

நிறுவிய பெருமைற் சிறந்தோன் 


ஏர்மலி தருநல் இசைத்தமிழ் வளர்க்கும் 

ஏந்தல்நம் செட்டிநாட் டரசாம் 


நார்மலி யுளத்தண் ணாமலை வள்ளல் 

நலமுற நீடுவாழியவே . 


இசைக்கல்லூரி(அண்ணாமலைப்பல்கலைக்கழகம்) 


இசையரசு 
திரு . எம் . எம் . தண்டபாணி தேசிகரவர்கள் 


எழுதிய 


முகவுரை 


அறிவிற்சிறந்த ஆன்ருேர்களே ! அன்பர்களே ! 


திருவருள் வசத்தால் பண்டும் இன்றும் என்றும் 
நின்று நிலவுவதாகிய தெய்வத் தீந்தமிழ் மொழி வழங்கிவரும் 
இத்தென்னாட்டினைச் சேர பாண்டிய சோழரென்னும் முடி 
யுடைப் பெருவேந்தராய மூவர் மரபினர் வழிவழியாக ஆண்டு 
வந்தனர் . அவர்கள் ஆட்சி இந்நாட்டில் எப்பொழுது 
தொடச்கிற்று என்பதனை எந்த வரலாற்று நூலாசிரியரும் 
இதுகாறும் வரையறுத்துக் கூறினாரில்லை . ஆகவே , மிகப்பல 
ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னரே இந்நாட்டின் ஆட்சியை மேற் 
கொண்ட அவர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழ்மொழியின் 
பகுதிகளான இயல் இசை கூத்து என்பவற்றையும் , ஓவியம் 
சிற்பம் கணிதம் வான நூல் நில நூல் முதலான பலவேறு 
வகைப்பட்ட கலைத் துறைகளையும் போற்றி வளர்த்து 
வந்தனர் . அவர்களுட் சிறப்பாகப் பாண்டிநாட்டரசர்கள் , 
கடல் கொண்ட தென்மதுரை , கபாடபுரம் , இப்போதுள்ள 
கூடல்ம் நகர் ஆகிய தம் நாட்டுத் தலைநகரங்களில் தமிழ்க் 
கழகங்கள் நிறுவி , இத்தமிழகத்தின் பல பாகங்களில் 
வாழ்ந்து வந்த அறிவுடைப் பெருமக்கள் பலரை அவற்றின் 
உறுப்பின ராய் அமைத்துப் பல்லாயிரம் 

பல்லாயிரம் ஆண்டுகள் முத் 
தமிழையும் ஆராய்ந்து வளர்த்து வளம்பெறச் செய்தன 
ரென்பது இறையனார் 

களவியலுரை , 

முத்தமிழ்க்காப்பிய 
மாகிய சிலப்பதிகார 

உரை முதலிய பழந்தமிழ் நூ லுரை 
களால் அறியப்படுகின்றது . பெருநாரை, பெருங்குருகு , 
இசை நுணுக்கம் , சிற்றிசை , பேரிசை யென்னும் இசை யிலக் 

அக்காலத்து வழங்கிவந்தன . இலக்கியங் 
கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பல் முறையா தலின் , இலக் 
கண நூல்களே இத்தனை இயற்றப்பட்டிருந்தால் இவற்றிற்கு 


பண 


நூல்கள் 


xi 


இலக்கியங்களாகிய இசைத்தமிழ்ப் பாடல்கள் 

எவ்வளவு 
விரிவாகப் பரந்து பயிலப் பெற்றிருத்தல் வேண்டும் என்பது 
சொல்லாமலே விளங்கும் . பண்டைக்காலத்தில் காடும் 
நாடும் கடலும் மலையும் ஆகிய நானிலத்தும் தமிழிசை மணங் 
கமழ்ந்து கொண்டிருந்தது என்பதனை இப்போது கிடைத் 
துள்ள சங்க இலக்கியங்களால் நன்கறியலாம் . பழந்தமிழர் 
கள் செவிக்கு இன்பந்தருங் கருவியாக மட்டும் இசையைக் 
கருதினார்களில்லை . தம் உள்ளத்தில் தோன்றும் புதிய புதிய 
உணர்ச்சிகள் , அறங்கள் , நீதிகள் , அகமும் புறமுமாகிய 
ஒழுகலாறுகள் ஆகிய அனைத்தையும் எளிய இனிய இசைப் 
பாட்டாகிய அமுதத்துட் பொதிந்து மக்களுக்குச் செவி 
வாயாக ஊட்டினர் . அவ்விசை யினிமையில் ஈடுபட்டு இளைய 
வர் முதியவர் ஆடவர் மகளிர் கற்றவர் கல்லாதவர் ஆகிய 
எல்லோரும் அப்பாடல்களைப் பல்கால் ஓதிப் பயின்றும் கேட் 
டும் அவற்றுட் பொதிந்த கருத்துக்களை யுணர்ந்து தெளிந்த 

மக்கள் மக்களாக வாழ்ந்தனர். நல முற்றது . 
இதனால் இசையானது எவரையும் எதனையும் தன் வயப்படுத் 
தும் இயல்பினது என்ற உண்மை புலனாயிற்று . 


னர் . 


பின்னர் , தமிழ்நாட்டு வேந்தர் மூவரும் தம் ஆற்றல் 
குறைந்தனர் . வேற்று நாட்டவர் விரைந்து புகுந்து ஆட்சி 
புரியத் தொடங்கினர் . இசையுங் கூத்தும் காமத்தை மிகு 
விப்பன என்று அவற்றை வெறுத்து ஒதுக்கும் சமணமதம் 
பரவியது . அரசியலார் அம்மதக் கோட்பாடுகளைப் பின்பற்றி 
னர் . மன்னவன் கருத்திற்கு இணங்கி யொழுகுதல் மன்னுயிர் 
களின் கடனாதல் பற்றிப் பொதுமக்களும் இசை நாடகங்களில் 
நாட்டம் செலுத்தினார்களில்லை . ஆதலால் மேற்கூறியவாறு , 
சீருஞ் சிறப்புமுற்றுத் திகழ்ந்த - தமிழிசையானது , கி . பி . 
மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஏழாம் நூற்றாண்டின் இடை 
காலம் வரை தன் ஒளி மழுங்கிக் கிடந்தது . அக்காலத்தே 
ஆண்டவன் அருளால் தோன்றிய ஆளுடைய பிள்ளையார் , 
ஆளுடைய அரசுகள் முதலான சமய குரவர்களும் , 
நம்மாழ்வார் முதலான வைணவப் பெரியோர்களும் 
யருளிய திருவருட் பாடல்களாகிய தேவாரம் திவ்வியப் 
பிரபந்தம் முதலான இசைப் பாடல்களால் தமிழிசை மீண்டுந் 
தளிர்த்துச் செழித்துத் தழைத்தோங்கியது . ஆயினும் இவ் 
வாறே பின்னும் , அயல் நாட்டவர் ஆக்கத்தாலும் உள்நாட் 


டக் 


சைவ 


பாடி 


xiii 


டவர் ஊக்கக் குறைவாலும் 

குறைவாலும் வேற்றுமொழி யிசைவந்து 
வேரூன்றத் தொடங்கியதாலும் வேறு பல காரணங்களாலும் 
ஒருகால் வளர்ச்சியும் மற்றொருகால் தளர்ச்சியும் மாறி மாறி 
யெய்துவதாயிற்று என வரலாறு கூறாநிற்கும் . அது நிற்க . 


யான் சிறுபருவமுதலே பழந்தமிழ்ப் பண் முறையில் 
அமைந்த தேவாரம் திருவாசகம் முதலான அருட்பாடல்களை 
இயன் றவரை பொருளுணர்ச்சியோடு வரன் முறையாகப் 
பயின்று பல ஆண்டுகள் ஓதி யுணர்ந்து இன்பந் திளைத்து 
வந்தேன் . இத்திருமுறைப் பாடல்கள் , காதலாகிக் கசிந்து 
கண்ணீர்மல்கி ஓதுவார் உள்ளத்தைப் பண்படுத்தி நன்னெறிச் 
செலுத்தி மறுமை யுலக இன்பப்பேற்றுக்கு உறுதுணையாவன 
என்பதில் சிறிதும் ஐயமில்லை . ஆயினும் , அஃது ஒன் றனை யே 
பற்றி நிற்போர்க்கு , இவ்வுலக வாழ்க்கைக்கு இன்றியமை 
யாத பொருள் வருவாய் மிகமிகக் குறைவு என்பதனை யறிந் 
தேன் ஆதலின் இலக்கண அறிவோடு கூடிய இன்னிசையும் 
நாளடைவிற் பயின்று வரலானேன் . இவ்விரண்டும் ஒருங் 
கியைந்த நிலையே எனக்குப் பெரிதும் பயன் தருவதாயிற்று 
என்பதனை யானறிவேன் . உலகமும் அறியும் . இங்ஙனம் 
இருவேறு வகைப்பட்ட இசைப் பாடல்களையும் பாடிப் பழகி 
வரும்போது அவ்விரண்டிலும் சிறுசிறு மாறுதல்கள் வேண் 
டும் என்பது புலப்பட்டது . நாவிற்கு இன்சுவையூட்டும் நல் 
லுணவாயினும் அடுத்தடுத்து நுகர்ந்தால் அதிற்சிறிது வெறுப் 
புத் தோன்று தலை நம் அநுபவத்திற் காண்கின்றோம் . 


" நீர் நீ டாடிற் கண்ணுஞ் சிவக்கும் 

ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும் " 
என்பது முதுமொழி . எதற்கும் ஓரளவு வேண்டுமன்றோ ? 
இசைப் பாடல்களிலும் ஒரு காலத்து ஒருவரால் வகுக்கப் 
பெற்ற இசையமைப்பைக் கொண்டு ஒரு பாடலைப் பலரும் 
பல இசையரங்குகளில் பல முறை பாடக் கேட்டபின் அஃது 
எத்துணைச் சிறப்புடையதாயினும் மீண்டும் அதனையே பாடு 
தலும் கேட்டலும் சிறிது அயர்ச்சியுண்டாக்குதலை யாவரும் 
அறிவர் . ஒவ்வொரு நாளும் புதுமையை அவாவிச் செல்லு 
தல் உலகத்தின் இயல்பு . காலத்தின் மாறுதலுக் கேற்ப 
நம்மை ஆக்கிக்கொள்ளுதல் நமது 

என்பதை 
யுணர்ந்த யான் முன்னையோர் பாடல்களிற் சிலவற்றிற்குப் 


கடமை . 


xiy 


புதிய இசையமைப்புக்களை வகுத்து இசையரங்குகளிற் பாடத் 
தொடங்கினேன் . அதனைக் கேட்ட இசைவாணரும் இசை 
யார்வமுடைய நன்மக்களும் விரும்பியேற்று மகிழ்ந்தனர் . 
இந்நிகழ்ச்சி , அறிவுடையுலகம் இப்புது முறையை யேற்கு மோ , 
பொதுமக்கள் மேற்கொள்வரோ , என்று ஒரு சிறிதே என் 
உள்ளத்திருந்த அச்சத்தை நீக்கி , மேலுமேலும் அந்நெறியிற் 
செல்லுமாறு 

தூண்டுவதாயிற்று . யானும் ஊக்கத்துடன் 
மேலும் 

பல பாடல்களுக்குப் புதிய இசையமைப்புக்கள் 
வகுத்துச் , சுவையுணர்ந்து கேட்போர்க்கு நல்விருந்தளிக்கத் 
துணிந்தேன் . 


வர்கள் , 


இந்நிலையில் , மாட்சிமைதங்கிய செட்டிநாட்டு அரசர 

தமிழ்நாட்டில் தமிழிசைப் பாடல்களே பெரும் 
பாலும் இசையரங்குகளிற் பாடப்பெறுதல் வேண்டும் என் 

எற 
அரிய பெரியதோர் இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் . அப்போது 
அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் அதிகம் இருந்தன . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் தமிழிசைமாநாடுகள் , தமிழிசை 
வளர்ச்சிக்கு ஆவன சூழுங் கூட்டங்கள் , பாட்டுப் போட்டி 
கள் , பரிசு வழங்குதல் முதலான பல நிகழ்ச்சிகள் நடைபெற் 
றன . தமிழ்நாட்டிலுள்ள இசைக்கலை யறிஞர் பலர் அவற் 
றிற் கலந்து கொண்டனர் . யானும் அக்கூட்டங்களில் இடம் 
பெறும் வாய்ப்புக் கிடைக்கப் பெற்றேன் . அக்காலங்களில் 
எனக்குப் பலப்பல நினைவுகள் தோன்றின . இவ்வியக்கம் 
வேண்டுமா ? ஏன் வேண்டும் ? இதனால் விளையும் பயன் 
என்ன ? 

இஃது இல்லாமையால் நிகழுந் தீங்கென்ன ? என் 
பன போன்றவையே அந்நினைவுகளாகும் . ஒவ்வொரு நாட்ட 
வரும் தத்தம் தாய்மொழியில் தானே இசை பாடி மகிழ்கின் 

நம் நாட்டிலும் தமிழிசைப் பாடல்கள் தானே 
பண்டைநாளில் வழங்கியிருத்தல் வேண்டும் ? இல்லையேல் 
முத்தமிழ் வளர்த்தனர் என்பது பொருளற்ற சொல்லாகு 
மன்றோ ? இன்றும் இசையரங்கு நடைபெறும் இடங்களில் 
ஆயிரவர்க்கு மேற்பட்டவர் குழுமியிருந்தாலும் இசை நுணுக் 
கங்களை யறிந்து இன்புறுவோர் மிகச்சிலர்தானே காணப்படு 
கின்றனர் ? அவ்விசை யரங்கின் முடிவிற் பாடப்படும் ஒரு 
சில தமிழ்ப் பாட்டுக்களைக் கேட்டல்லவா பெரும்பாலோரான 
மக்கள் அகமும் முகமும் மலர்ந்து ஆரவாரிக்கின் றனர் . 
அவர்கள் அதற்கு முன்னெல்லாம் இசைகேட்க வந்து ஏமாற் 


றனர் ? 


றம் அடைந்திருந்தனர் என்பதைத்தானே அஃது எடுத்துக் 
காட்டுகின்றது . தமிழிசை பெருகுவதால் நம் தாய்மொழி 
யும் வளர்ச்சியடையுமே ! நாளும் இன்னிசையால் தமிழ் 
பரப்பும் ஞானசம்பந்தன் என்று ஆளுடைய நம்பிகளான 
சுந்தரமூர்த்திகள் திருவாய் மலர்ந்தருளியது பொன்போற் 
போற்றத்தக்கதன்றோ ? அன்றியும், இசைவாணருக்குப் 
பெரும் பொருள் நல்கும் செல்வர்களில் பெரும்பாலோர் இசை 
யறிவு வாய்க்கப் பெறாதவர்களாகவன்றோ இருக்கின்றனர் ? 
அவர்கள் அறிந்து அநுபவிக்கமுடியாத இசையை, அவர்கள் 
சிறிதும் விளங்கிக்கொள்ள இயலாத வேற்றுமொழியிலும் 
பாடி அவர்கள் உதவும் பொருளைப் பெறுகின்றோமே ? 
வர் உடைமையை அவர் அறியாதவாறு கவர்ந்து செல்லும் 
களவுத்தொழிலுக்கும் இதற்கும் பெரிதும் வேறுபாடு இருப் 
பதாகத் தோன்றவில்லையே ? 

ஆதலால் , இதுவரை நாமும் 
பிறரும் மேற்கொண்ட இசையரங்கு நிகழ்ச்சி முறைகள் 
விரும்பத்தக்கவையல்ல . வயிற்றுப் பிழைப்பு ஒன் றனையே 
குறிக்கொண்டு இக்கொடுமையைச் செய்வார் செய்க . அவர் 
கள் தாய்நாட்டிற்கும் தாய்மொழிக்கும் பெரும் பகைவரே 
யாவர் . என்று பலவாறு எண்ணி , இனி நாம் இயன்ற அளவு 
இச்செயல் முறையில் நின்றும் விடுதலை பெற்று , இத்தமிழிசை 
யியக்கத்தில் ஈடுபடு தலே நல்லது என்னும் ஓர் உறுதிகொண் 
டேன் . அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தாரும் என்னுடைய 
இசையமைப்பைப் பெற்று ஒரு தமிழிசைப் பாடற்றொகுதி 
வெளிவர வேண்டுமென விரும்பினர் . நாட்டுக்கும் மொழிக் 
கும் செய்யும் பணிகளில் இதுவும் ஒன்றாகுமெனவுட்கொண்டு 
அதற்கு உடன்பட்டேன் . முன்னரே இசையமைத்துப் பாடி 
வந்த பாட்டுக்களோடு வேறு பழம்பாட்டுக்களிலும் இக் 
காலத்து அன்பர்கள் இயற்றித் தந்த பாட்டுக்களிலும் நல்லன 
வற்றைத் தெரிந்தெடுத்து ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் 
இசையமைப்புக்கள் வகுத்து ஐம்பது பாட்டுக்கள் தொகுத்து 
அப்பல்கலைக்கழகத்தாரிடம் சேர்ப்பித்தேன் . 

அவர்கள் 
அதனை நல்ல முறையில் அச்சிட்டு வெளிப்படுத்தியுள்ளனர் . 


இவ் விடத்துப் பணிவோடு என்னுடைய கருத்து ஒன்ற 
னைக் கூறவிரும்புகின்றேன் . இந்நாளில் , உண்பன் , உடுப்பன , 
ஊர்வன , உரைப்பன , காண்பன , கருதுவன , பூண்பன , பூசு 
வன முதலான வழக்க ஒழுக்கங்கள் பலவற்றிலும் பழமை 


Xvi 


மறைந்து புதுமை யுலவுகின்றது . இதனை யெங்கும் பார்க் 
கின்றோம் . இவ்வாறான பின்னும் இசைத்துறையில் மட்டும் 
பழமை யொன் றனையே பற்றி நிற்றல் பொருந்தாது . ஒரளவு 
புதுமையுங் கலந்து பாடி உலகத்தோடு ஓட்ட ஒழுகுதல் 
வேண்டும் . இல்லையேல் , எதிர்கால உலகிற்கும் இசைவாண 
ருக்கும் யாதுந் தொடர்பில்லை யென்ற நிலை வந்துவிடக்கூடும் 
என்ற அச்சத்தாலும் இசையின் மீதுள்ள அன்புப் பெருக்கா 
லும் இந்நூ லின்கண் அடங்கியுள்ள ஐம்பது பாட்டுக்களில் 
பல பாட்டுக்களுக்கு இதுவரை பலரும் பயின்று பாடிவரும் 
பல இராகங்களிலும் , மற்றும் பல பாட்டுக்களுக்கு இனிமேல் 
யாவரும் பயின்று பாடி இன்புறுதற்குத் தகுந்த பல இராகங் 
களிலும் இசையமைத்திருக்கின்றேன் . இம்முறையை அமி 
வுடையோர் இகழாது. ஏற்று மகிழ்வர் என்பது என் நம்பிக்கை . 

இசையன்பர்களே ! மற்றொரு சிறந்த கடமையும் 
நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து விடலாகாது . அதனை 
நினை வூட்டுகின்றேன் . யாழ் குழல் முதலான கருவிகளின் 
வாயிலாக இசையைக் கேட்டு ஒருவாறு அமைதியடைவது 
போல் அல்லாமல் , ஆறறிவுபடைத்த மக்கள் வாய்மொழி 
யாகக் கேட்கும் இசைப் பாடல்களிலிருந்து இசை நயமும் 
பொருள் நலமும் ஒருசேரப் பெற்று இன்புற வேண்டுமென்ற 
எண்ணம் இக்காலத்துப் பொதுமக்கள் உள்ளத்தில் எழுகின் 
றது . இஃது இயற்கையே. ஏற்றுக்கொள்ளத்தக்கதே 
யாகும் . ஏனென்றால் , இசைக்கருவிகளுக்கும் உயிர் உணர்ச்சி 
களுடன் கூடிய மக்களுக்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன ? 
துணைக்கருவியாளரைக் காட்டிலும் பாடகருக்கு முதன்மை 
யிடங் கொடுப்பதற்குத்தான் காரணமென்ன ? என்று 
ஆராய்ந்து பார்ப்போமானால் , பொதுமக்களுடைய எண்ணம் 
தவறான தன்று . அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றாத 
குறை இசைவாணர்களைச் சார்ந்ததே யென்ற முடிவுக்கே 
வரக்கூடும் . ஆதலால் , நாம் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டினை 
யும் பொருளுணர்ந்து சிந்தித்துப் பாடி அவ்வாறே பிறரும் - 
உணர்ந்து இன்புறும்படி செய்யவேண்டும் . இசையரங்கு 
களிலும் பிற இடங்களிலும் நாம் பாடும் பொழுது எளிதாகப் 
பொருள் அறிந்துகொள்ளக் கூடியதும் நல்ல கருத்துடையது 
மான ஒரு பாட்டின் ஒரு பகுதியைக் கேட்ட மாத்திரத்திலே 
பொதுமக்கள் கை கொட்டுதலையும் தலையசைத்தலையும் புன் 


xvii 


முறுவல் பூத்து ஆரவாரித்தலையுங் காண்கின்றோம் . இது 
தானே நாம் எதிர்பார்க்கின்ற பயன் . அவர்கள் புன்முறுவல் 

பொற்குவியல் . இதனை யேன் நாம் 
கொள்ளலாகாது ? 


தானே 


* 


நமது 


கைக் 


சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் , 
செல்வர் 


என்பது மணிவாசகப் பெருமான் திருவாக்கன்றோ ? 
நெறியைக் கடைப்பிடித்து நடப்போமானால் இப்போது இருப் 
பதைக் காட்டிலும் சிறந்த புகழும் பொருளும் பெறுவோம் . 
இதற்குத் தடையே யில்லையென நம்புங்கள் . ஆகவே , வேற்று 
மொழிப் பாடல்களின் சொற்பொருள்களை யறியாமல் அவற் 
றைப் பலவாறு சிதைத்து இசையொன்றினையே பெரிதாக 
மதித்துப் பாடியது போல் அல்லாமல் நம் , தாய்மொழிப் பாடல் 
களைப் பொருளறிந்து பாடவும் அதனைப் பிறர்க்கு அறி 
வுறுத்தவும் பழகுதல் வேண்டும் . இவ்விதியை இசைப்புலவர் 
யாவரும் மேற்கொள்வாரானால் , ஒரு பாடலுக்கு 

அதன் 
பொருளோடு மாறுபட்ட சுவையைத் தரும் இராகத்தில் 
இசையமைத்தலாகிய பெருங்குற்றம் ஏற்படாது . உதாரண 
மாக , பிறர் கேட்டு இரக்கங்கொள்ளத் தகுந்த கருத்த மைந்த 
ஒரு பாட்டுக்கு வீரச்சுவையையூட்டும் ஓர் இராகத்தில் இசை 
யமைத்தால் , அவ்வமைப்பு , இராக தாளங்களின் நுட்பங்களைப் 
பல படியாக விரித்து விளக்கிக் காட்டு தற்கு ஏற்றதாயிருந் 
தாலும் அப்பாட்டுப் பயனுடையதாகுமா ? அப்பாட்டை 
யியற்றியவர் அதனைக் கேட்பாரானால் அவர் மனம் என்ன 
பாடுபடும் ? இது கருதியன்றே “ பண்ணென்னாம் பாடற்கு 
இயைபு இன்றேல் என்றார் தெய்வப் புலவர் திருவள்ளுவ 
னார் . 

பாட்டின் பொருளுக்குப் பொருத்தம் இல்லையானால் 
இசை யென்ன பயனுடையதாகும் ? என்பது அதன் கருத்து . 
ஆதலால் இந் நூலின்கண் அடங்கியுள்ள இசைப் பாட்டுக் 
களைப் பாடத்தொடங்கும் அன்பர்கள் பொருளுணர்ந்து 
பாடிக்காட்ட வேண்டுமெனக் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 


இதற்குமுன் வெளியிட்ட தமிழிசைப் பாடற்றொகுதி 
களைப் போலவே இதனிடத்தும் கடவுளரைப் பற்றிய பாடல் 
• கள் பல அமைந்திருக்கின்றன . அவற்றோடு புதிய கருத்துக் 
கள் செறிந்த பாடல்களும் பலவுள்ளன . கற்பரசியான 


Xviii 


காதல் மனையாளின் இயல்பும் , அவளை ஆதரித்தல் - வேண்டு 
மென்பதும் ( 3 ) முதுமைப் பருவத்தின் தன்மைகளை யெடுத் 
துக் காட்டி மன த்தை நல்வழிப் படுத்தலும் , ( 6 ) கால தத்து 
வத்தைக் கடத்தல் இயலாதென்பதும் , அதனால் நிகழும் பல 
மாறுதல்களும் , ( 8 ) கடவுளர் தலைவனிடத்தும் மானுடத் 
தலைவனிடத்துங் காதல் கொண்ட காரிகையார் இருவர் அக் 
காதல் நோயால் தாம் அடைந்த துன்பங்களை யெடுத்துக் 
கூறுதற்பொருட்டுத் தம் தோழியரை அவர்பால் விடுத்தலும் , 
( 15 , 23 ) மக்கள் கைக்கொண்டொழுகவேண்டிய அறநெறி , 
களும் , ( 15 ) இயற்கையோடிசைந்த இன்பமும் , ( 17 ) செட்டி 
நாட்டரசர் வாழ்த்தும் , அவர்களின் அரும்பெருங் குணங்களும் 
( 18 , 19 ) தமிழ்நாடு வாழ்க என்றலும் அதற்குரிய காரணங் 
களும் , ( 20 ) தமிழே தமிழர்கள் செல்வம் என்பதும் , ( 22 ) 
பண்டைத் தமிழ்க்குடியிற் பிறந்த பெண்பாலார் ஆண்பாலா 
ருடைய அஞ்சாமையும் ஆண்மையும் புலப்படுத்தும் வீரச் 
செயல்களும் , ( 21 , 24 ) தமிழ்வேறு தமிழர் வேறு எனப் பிரித் 
தல் இயலாதென்பதும் , ( 28 ) தமிழர் தனியரசுகாண எழுந்த 
வேட்கை மிகுதியும் , ( 30 ) தமிழிசைப் பாடல் மணம் எங்கும் 
கமழவேண்டும் என்பதும் , ( 32 ) தமிழ் மொழியைப் போற்ற 
வேண்டுமென்பதும் , ( 37 ) தமிழ் நாட்டிற் பிறந்ததே பெரு 
மிதங் கொள்ளத்தக்க தென்பதும் , ( 44 ) செந்தமிழ்த் தேன் 
பருகுதற்கு எல்லோரும் சேரவாருங்கள் என்றழைப்பதும் , 
( 45 ) இன்பத் துன்பங்கள் இரண்டனையும் ஒரு நிகராகக் 
கொள்ளவேண்டு மென்பதும் , ( 25 ) ஓவியந் தீட்டு முகமாகக் 
காட்டும் ஒருவன் உள்ளப்பாங்கும் , ( 29 ) இடரினுந் தளரி 
னும் கடவுளை மறத்தலும் கடமையைத் துறத்தலும் ஆகா 
வென்பதும் , ( 33 ) அன்பினால் விளையும் பயன்களும் , ( 35 ) 
ஐந்தெழுத்து மந்திரத்தால் அடைதற்குரிய பேறுகளும் , ( 38 ) 
யாதும் ஊரே யாவருங் கேளிர் என்ற விரிந்த நோக்கமும் 
( 40 ) தாயிற் சிறந்தொரு கோயிலுமில்லை யென்பதும் , ( 39 ) 
ஏழைகளிடம் இரக்கங் காட்டுதலே இறைவனுக்கு உவப்பான 
பணி யென்பதும் , ( 42 , 43 ) இன்னும் பல உயர்ந்த கருத்துக்க 
ளமைந்த பாடல்களும் உள்ளன . 


பொழுது 


இப்பாடல்களை யான்பாடும் 

என் னுட 
னிருந்து சிறந்த முறையில் சுரதாளக் குறிப்புக்கள் எழுதியும் , 
அச்சிடுங்கால் பிழைகள் நேராமல் திருத்தியும் உதவி செய்த 


xix 


என் நண்பர் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்து இசையாசிரியர் 
திரு . டி . என் . சிவசுப்பிரமணிய பிள்ளையர்களுக்கும் , பாட்டுக் 
களில் அச்சுப்பிழைகள் நேராவண்ணம் திருத்தித் தந்த ஷை 
பல்கலைக் கழகத்துத் தமிழ் ஆராய்ச்சியாளர் வித்துவான் . திரு . 
வெள்ளைவாரணர் அவர்களுக்கும் , இந்நூலின் கண் அடங்கி 
யுள்ள இசைப் பாட்டுக்களை - யியற்றியுதவிய அன்பர்கள் 
அனைவர்க்கும் , இப்பணியை யெனக்குத் தந்து என்னை நன்கு 
மதித்த அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தார்க்கும் , இப்புத்தக 
வெளியீடு சம்பந்தமான எல்லாக்காரியங்களையும் கவனித்து 
ஒழுங்குபெறச் செய்த தமிழிசை அட்வைசரிக்கமிட்டி அமைச் 
சரும் , தமிழ் விரிவுரையாளருமாகிய பண்டித , வித்துவான் . 
திரு . லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் அவர்களுக்கும் 
என் உளமார்ந்த நன்றியைச் செலுத்துகின்றேன் . 


தமிழிசை யியக்கத்தைத் தொடங்கி வைத்துப் பல 
வகையாலும் அதனைப் பேணி வளர்த்துவரும் பெருங்கொடை 
வள்ள லும் பேரன்புடையவர்களுமாகிய கனம் . ராஜா . சர் . 
அவர்களுக்கு என்னுடைய உண்மையான அன்பையும் வணக் 
கத்தையும் தெரிவித்துக்கொள்ளுகின்றேன் . 


எனது 


என்னுடைய வேறு பல அலுவல்களுக்கிடையே இவ் 
இசையமைப்பு வேலையை மேற்கொண்டமையால் 
அயர்ச்சியாலும் ஆற்றற்குறைவாலும் பிழைகள் நேர்ந்திருக் 
கக்கூடும் . அவற்றைக் காணும் அறிஞர்களும் அன்பர்களும் 
அக்குறைகளைப் பொருட்படுத்தாது நல்லனவுள வேல் அவற் 
றைக் கொண்டு மகிழும்படி வேண்டுகின்றேன் . 


என்னுடைய ஆற்றலுக்கு மேற்பட்ட இம்முயற்சியில் 
என்னை யீடுபடுத்தி , எனக்குத் தோன்றாத் துணையாயிருந்து 
இவ்வேலையை ஒருவாறு முற்றுப்பெறச் செய்த எல்லாம்வல்ல 
இறைவனை வந்தித்துச் சிந்தித்து வாழ்த்துகின்றேன் . 


வாழ்க தமிழ்மொழி ! வாழ்க தமிழிசை !! 


கலையகம் , சென்னை , 

11-5-1948 . 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் . 


பாட்டுமுதற்குறிப்புமுதலியன 


தாளம் 


. 


. 


இராகம் இராகவினோதினி சுபபந்துவராளி விசயநாகரி காமவர்த்தனி கதரம் கல்யாணி சாரங்கதரங்கிணி இரதிபதிப்பிரியா சிவானந்தி இராகமாலிகை மந்தாரி பவப்பிரியா அரிகாம்போதி நீலமணி 


எண் 

பாட்டு 
1அஞ்செழுத்தினை 

அரசேபெருமை 3அருள்புரிவாய் 4அள்ளிஉண்டிட 5ஆக்கமுமேதரும் 6-ஆடுங்கலபமயில் 7ஆடுவமேபள்ளு 8இனிநலமே 
9 

இனியாகிலும் 10இன்பக்கனா 11.இன்னம்பராமுகமோ 12உன்னைவேண்டினேன் 13எங்கேதேடுகின்றாய் 

எக்தனைபேர் 


பக்கம் 186 

89 201 222 174. 244 151 137 

26 234 

20 230 205 


. 


ரூபகம் 


211 


லதாங்கி இரத்தினாம்பரி 


. 


5 


சுருட்டி சங்கராபரணம் ரேவகுப்தி சண்முகப்பிரியா 


30 57 
250 126 178 46. 15 35 


* 


. 


ஐயாஎனை 


லலிதா 


சகானா 


ரூபகம் 


15எப்படியும்பரமே 16எப்போகாண்பேனோ 17எல்லோரும்இன்புற 18எனக்கொருவரர் 19என்தாயே 
20 

ஏதுபராமுகம் 21 22ஓகோகாலமே 23ஓவியம்வரைந்தான் 24கடவுளைமறவாதே 25கருணாகரப்பரம்பொருளே 26சித்திவினாயகனே 27சுகவழிதனை 28தமிழேதமிழர்கள் 29தமிழ்மொழியை 30தாயைநீமறவாதே 31திருவுளச்செயல் 32 

தூதுநீசொல்லி 33நாராயணனை 


அலங்காரப்பிரியா தாண்டவம் கௌரிமனோகரி சகன்மோகினி நாட்டை தாத்திரி சாமா சாவேரி காம்போதி மணிரங்கு கோமளாங்கி 


147 162 41 

1 
76 105 182 190 65 


. 


. 


சாபு 


ரூபகம் 


70 154 


xxi 


166 


xxii 


ரூபகம் 


5 10 


131 119 


. 


158 79 


ரூபகம் 


ஏமவதி நவமனோகரி சம்க்ரந்தனப்பிரியா விசாரத அம்சத்தொனி லலிதமனோகரி நாகசுராவளி ஸ்ரீரஞ்சனி கானடா தன்யாசி(பதம்) மத்தியமாவதி நாகவல்லி மலயமாருதம் சுத்ததன்யாசி(வாழ்த்து) 


216 61 


34நாவுக்கரசனை 35நிச்சயம்இது 36பத்தினிபோலவே 37பரங்கிரிப்பெருமானே 38பழந்தமிழ்வீரன் 39பாமணங்கமழ 40புத்தப்புதுவசந்தம் 41பெருமைகொள் 42மறைமுடிப்பொருள் 43மாதேநீதூது 44யாதும்எங்கள் 45 வரவேணும் 46வாழியசெந்தமிழ் 47வாழ்த்தவேண்டும் 48வீரத்தாயர் 49வெண்ணிலாவும் 50 

ஜாலம்செய்வதே 


ரூபகம் 


க,சாபு 


113 195 225 93 


ரூபகம் 


85 


தர்பார் 


ரூபகம் 


சயந்தசேனா வகுளாபரணம் 


98 142 53 


இந்நூலில் அடங்கியுள்ள இராகங்களின் பெயரும் 

பாட்டின் எண்களும் 


எண் 


இராகம் 


பாட்டின் எண் 

24 


1 
2 
3 


* 


5 
6 
7 
8 
9 
10 
11 
12 
13 
14 


29 
27 
12 
48 
38 
34 
35 
49 
45 
14 
13 
31 
9 


15 


அம்சத்தொனி 
அரிகாம்போதி 
அலங்காரப்பிரியா 
ரதிபதிப்பிரியா 
இரத்தினாம்பரி 
இராகமாலிகை 
இராக வினோதினி 
எமவதி 
கதரம் 
கல்யாணி 
காமவர்த்தனி 
காம்போதி 
கானடா 
கோமளாங்கி 
கௌரிமனோகரி 
சகன் மோகினி 
சகானா 
சங்கராபரணம் 
சண்முகப்பிரியா 
சம்க்ரந்தனப்பிரியா 
சயந்தசேனா 
சாமா 
சாரங்கதரங்கிணி 
சாவேரி 
சிவானந்தி 
சுத்த தன்யாசி 
சுபபந்துவராளி 
சுருட்டி 
தர்பார் 
தன்னியாசி 


16 
17 
18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
-29 
30 


1 
8 
25 
10 

3 
28 
37 
30 
39 


6 
. 


18 
19 
50 
21 
23 


xxiv 


22 


31 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 


தாண்டவம் 
தாத்திரி 
நவமனோகரி. 
நாகசுராவளி 
நாகவல்லி 
நாட்டை 
நீலமணி 
பவப்பிரியா 
மணிரங்கு 
மத்தியமாவதி 
மந்தாரி 
மலயமாருதம் 
ரேவகுப்தி 


17 
46 
16 
43 


. 


42 
43 


15 
40 
55 
20 
36 , 

7 
32 


லதாங்கி 


45 
46 


லலிதமனோகரி 


லலிதா 


வகுளாபரணம் 
விசயநாகரி 


48 
49 . 
50 : 


411 
261 


விசாரதா 


ஸ்ரீரஞ்சனி 


எட்டையபுரம்சமஸ்தானவித்துவானும்,தருமபுரஆதீனவித்துவானுமாகிய 


இசையரசுதிரு.M.M.தண்டபாணிதேசிகரவர்களால் 


இசையமைக்கப்பெற்ற 


தமிழிசைப்பாடல்கள் 


1 


கவிகுஞ்சரபாரதியார்இயற்றியது 


சகன்மோகினி 


ஆ: 


இராகம்: 


சகமL!நிச சநிபமகரிச 


15வதுமேளத்திற் 

பிறந்தது 


தாளம் 


முதனிலை சித்திவிநாயகனேசெஞ்சரணமலரைத் தஞ்சமென்றுநம்பினேன் 


சித்தி. 


இடைநிலை 


சத்தியங்கயற்கண்ணிசந்நிதிக்கெ(திர்ழில்சூழும் வர்த்தனைமிகும்பொற்றாமரைக்கரைதனில்வாழும் 


சித்தி. 


இறுதிநிலை 


1.கோலப்பணிலந்திகழ்நீலத்திரைகடல்சூழ் 

ஞாலத்தந்தணர்மறையாலெப்பொழுதும்மலர் கோலிப்பூசைபுரியும்மூலப்பொருளேயனு கூலப்பலன்தந்தென்னைப்பாலித்தருள்புரிவாய் 


சித்தி. 


2.நஞ்சிற்கொடியகுணமுஞ்சிற்றறிவுங்கொண்ட 

வஞ்சப்பகைவர்செய்யிடைஞ்சற்பொழுதென்மனங் கஞ்சப்புனல்போல்தளர்ந்தஞ்சித்தவிக்குமென்றன் நெஞ்சிற்கவலைகள்தீர்த்தஞ்சலென்றருள்செய்வாய் 


சித்தி. 


3.செக்கர்வானிறச்சடைச்சொக்கலிங்கேசரரு 

மைக்குமராபன்னிருகைக்குமரன்துணைவா இக்கனையமதுரச்சொற்கவிகுஞ்சரந்து திக்கவரமருள்துதிக்கைஐங்கரனான 


சித்தி. 


க 


: 


மகமகரி 


ம 


க 


முதல்; 


. 


ப 


. 


. 


சித்திவி 


க 


னே 


. 


. 


க 


கமாபா:D 


மா| 


யா 


: 


; 


! 


ம 


மக 


2. 


. 


சித்திவி 


G 


- 


கா . 


. 


. 


: 


LO 


க 


க 


மா| 


பமம கம 


ப 


| 


க 


னே.செ 


சரண 


மலரைத்தஞ்சமென்று 


சா 


பா;மக 


மா| 


. 


க 


: 


ம 


நம்பினேன்சித்திவிநா 


னே 


. 


3 


4 


மாம 


LS 


மப 


சா 


சா 


யற்கண்ணி 


கெழில் 


சூ 


. 


மா 


மக 


மபநிநீசாசா 


: 


சா 


2 


க்ரம்க்| 
சந்நி.திக் 


ழும் 


பங்க 


யற்கண்ணி 


கெழில் 


சூ 


. 


. 


1 


பநிநிச்நிபம! 


ம 


க 


C 


மகரிசகரீ 


பம) 
பொற்றா 
. 


ழும்வர்த்தனைமி 


ம் 


க்கரை. 


ன்னில்வா 


மும் 


. 


. 


. 


நி 


“சித்திவிநாயகனே"முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


: 


ம 


| 


பா 


பநிச்நிபாபம 


ம 


ப 


ம 


க 


16. 


கோலப்ப 

ணிலம் 


லத்தி 


க 


சூ. 


கமப 


LT 


1 


பபம! 

கழ் 


பநிசாரிச்நீப்பம) 

..லத்தி 


ழ்கோலப் 


ணி 


ல 


ம்தி 


ல்சூழ் 


. 


- 


ம 


க 


லா 


லெப்பொ 


ம 


லத்தந் 


கா 


ர் 


த 


ண 


றை 


:,கோலிப்பூசைபுரியும்*,மூலப்பொ 

ருளேஅது :,கூலப்பலன்தந்தென்னைப்பாலித்தருள் புரிவாய் 


| 
( 
சித்தி 
) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


2 


வேதநாயகம்பிள்ளைஅவர்கள்இயற்றியவை 


ராகம்:நவமனோகரி 


சரிமத 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது 


தாளம் 


: 


ரூபகம் 


முதனிலை 


6 


நிச்சயம்இதுதானேமதிநீயருள்கோனேநிச்சயம். 


இடைநில் 


நச்சுமரம்போல்நாளும்வளர்ந்தேன் இச்சகந்தனில்இதயந்தளர்ந்தேன் 


நிச்சயம். 


1.அல்லும்பகலும்பொருளில்ஏக்கம் 

அநித்தியசுகங்களேஎன்னோக்கம் நல்லவர்சபைஎனக்குநீக்கம் ஞானவழியில்நாளுந்தூக்கம் 


நிச்சயம். 


2.துஷ்டர்களுடனேஅன்யோன்யம் 

துர்க்குணமெல்லாம்சர்வமான்யம் 
இஷ்டம்வைப்பதுவேதன 
தான்யம் 
ஈசனேஎனக்கறிவுசூன்யம் 


நிச்சயம். 


3.தீதுறும்எனக்குனதுவேதம் 

செவிடன்காதிற்சங்கநாதம் வேதநாயகனேஉன்பாதம் விரும்பிவாழ்தலேபிரமாதம் 


நிச்சயம். 


LOT 


| 


ம 


; 


தா 


மா 


னே 


நிச் 


. 


தா 


யம்இ 


| 


D 


ம 


- 


மா 


--- 


தா 


னே 


. 


நி 


| 


ay . 


ப 


; 


- 


85 


வே 


. 


அ 


கோ 


ரு 


ள 


ம 


. 


மா 


| 


ம 


LD 


, 


மா 


மா 


5.4. 


தா 


னே 


. 


. 


T 


. 


8 


ச 


ச 


| 


ச 


--- 


ச 


ரிமரிபமரி 


05. po 


ருள் 


னே 


LO 


மா 


மா 


| 


ம 


ம 


யம்இ 


னே 


. 


. 


. 


இடை 


தா 


தா 


சா 


சா|| 


4. 


| 


8 9 


நச் 


ரம்போல் 


ளும் 


ளர்ந்தே 


. 


. 


தா 


தா 


சா 


சா| 


சா 


சா 


ச்நிசாரிம்ரிச்ச்நி| 


நச் 


ன 


சு 


ம 


ரம்போல் 


கா 


ளும் 


வ 


ளர் 


6 


தேன் 


ம 


தா 


சா | 


சா 


சா 


ச் 


சா 


ப 


நச் 


சு 


ம 


ரம்போல் 


ளும் 


வ 


ந்தேன் 


. 


--- 


பமரிமரி 


- 


H 


னில் 


யம்தளர்ந்தே 


5 . 


. 


. 


மா 


- 


பமா| 


ம 


6.. 


ம 


ன்நிச் 


ச 


தா 


னே 


பம 


ம 


| 


- 


ம 


ம|ம லும்பொ 


| 


பா லும்ப 


அல் 


2.6. 


G( 


S. 


கம் 


. 


பா 


ம 


தா 


நீ 


| 


ம 


ப 


அல் 


லும்ப 


ஓம் 


பொ. 


ளில் 


க் 


. 


. 


கம் 


ம 


ப 


-- 


ரிமரிமா 
என்னே 

க்கம் 


| 


சு 


க 


ளே 


நல 


- 


லவர்சபைஎனக்=குநீக்கம் 

| ஞா=னவழியில் 

ளுந்தூக்கம்"(நிச்சயம்) இதைஇடைநிலைபோற்பாடுக. 


3 


10 


.. 


சம்க்ரந்தனப்பிரியா தாளம்: 


சரிகபதச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை பத்தினிபோலவேஇத்தரைமீதினில் உற்றவர்யார்மனமே 


பத்தினி. 


இடைநிலை சத்தியமாகவேதாய்க்குப்பின்தாரம் தாரத்தினாலல்லவோசம்சாரம் 


பத்தினி. 


இறுதிநிலை 


1.இல்லாளும்நாமுமேஏகசரீரம் 

என்பதுவேமனுநீதியின்சாரம் 


நல்லவளேநம்மனைக்கலங்காரம் நாட்டிலேமற்றஉறவெல்லாம்தூரம் 


பத்தினி. 


2.கைப்பொருள்இல்லாவிட்டாலும்நற்பாரி கைவசமானால்அவளேபொன்மாரி எப்பொருளும்இருந்தாலும்ஓர்நாரி இல்லாதவீடுதண்ணீரில்லாதஏரி 


பத்தினி. 


3.பெண்ணென்றாற்பேயும்இரங்கும்என்பாரே பெண்ணைஅடித்தால்வருங்கெட்டபேரே கண்ணைஇமைகாப்பதுபோல்நேரே காதலிதன்னைக்காப்பாற்றுதல்சீரே 


பத்தினி. 


4.பந்துசனமெல்லாம்வீண்பரிவாரம் 

பாரில்அவரால்உண்டோஉபகாரம் அந்தரந்தன்னில்உதவுவாள்தாரம் ஆபத்துவேளைக்கவளேஆதாரம் 


பத்தினி 
. 


5.தாய்தந்தையாரையும்விட்டுவந்தாளே சம்சாரபாரத்தைத்தாங்கிசைந்தாளே 


11 


12 


தோய்சூல்பிரசவந்தன்னில்நொந்தாளே துன்பத்தைத்தான்கொண்டுசுகத்தைத்தந்தாளே 


பத்தினி. 


க 


கா 


சா 


| 


ரி 
| 


க 


க 


. 


* 


- 


பத்தினிபோ 


ல 


வே 


இத் 


னி 


. 


. 


ரை 


. 


. 


2. 


| 


கா 


. 


தபபா 


ல்பத்தினி 


போ 


ல 


வே 


இத்த 


தினில் 


. 


. 


. 


தாதபா; 


சா 


. 


| 


. 


ச் 


: 


உற்ற 

வர்யா 


. 


மே 


. 


3. 


ரி 
| 


கா 


தபபா 


. 


கா,ரீ பத்தினிபோ 

வே 


ல 


50 


தினில் 


. 


த 


4. 


-- 


தாததாதபா:;பத! உற்றவர்யா 


ர்மன 


மே 


. 


. 


க 


கதப 

கா 


காதப 


. 


. 


•பத்தினி 


போ 


ல 


வே 


இத்தரை 


மீ 


தினில் 


. 


சா 


| 


: 


2 


தாததாதபா; உற்றவர்யார் 


ம 


ன 


மே 


. 


இடை 


,தாததபபதச்ரிக்ரிக் 


கா 


| 


க் 


ச் 


, 


வே 


தாய்க்குப்பின் 


ம் 


. 


ப 


க 


ES 


கா 


க 


க 


தபாதாததபபதச்ரிக்ரிக்ர த்திய 

மா 


ப 


கவே 


தாய்க்குப்பின் 


தா 


. 


. 


க 


க 


தபாதாததபபதரிக்ர,ரிக் சத்தியமா 

கவே 


தா 


ய்க்குப்பின் 


ரம் 


. 


13 


- 


;,தரிச்சா,ரீரீச்தாதபபக| 


கதபதாக 


க 


14 


க 


க 


ச 


லல்ல 


வோ 


ரம் 


..தா.ரத்தினா 


சம் 


. 


. 


. 


. 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இறுதி 


கரிச 


ககபக கா 


பா 


க 


ச 


| 





| 


ரையும் 


ந் 


விட்டு 


ளே 


ய்தந்தையா. 


. 


. 


. 


ரிகச்தா 


. 


தபபக;ககரிரீ,,சசசா| 


க 


க 


க 


| 


ப 


ந் 


ய் 


தை..யா......ரையும் 


•தா, 


. 


விட்டு 


வ 


ளே 


G. 


தா 


. 


. 


பததசா 


தாததாபா 


கரிகபகரிசா 


| 


ச் 


5 


க 


:தா 


கா 


. 


சம் 


சாரபா 


.ரத்தை 


தா 


.ளே 


5கிநைந் 


. 


. 


. 


:தோய்சூல்பிரசவந் :துன்பத்தைத்தான்கொண்டு 


தன்னில்நொந்தாளே 

| :,சுகத்தைத்தந் தாளே (பத்தினி) 


4 


ராகம்:லலிதா தாளம்:ஆதி 


சரிகமதநிச அ:சரிதமகரிச 


17-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


ஐயாயெனைஆண்டருளே-உன்னை அண்டினனேமனம்வேண்டினனே 


ஐயா, 


இடைநிலை பொய்யாம்வாழ்வினில்நான்குழையாமல் போகாதிகளில்என்மனம்நுழையாமல் 

ஐயா. 


இறுதிநிலை 1.ஒருநிமிடமும்உன்அடிமறவாமல் 

உலகழியினும்உனதருள்துறவாமல் 


15 


16 


இருதயமதனில்ஓர்இடர்பிறவாமல் இழிவுறுபழியொடுநானிறவாமல் 


ஐயா. 


2.உன்னையலாதொருவரையும்தொழாமல் 

உதரநிமித்தம்எங்கும்ஓடியழாமல் இந்நிலமீதுதுரரிசைஎழாமல் இறந்தபின்னானெரிநரகில்விழாமல் 

ஐயா. 


3. 


நல்லவழிதனைஎந்நாளும்விடாமல் நாட்டில்அசடனெனநான்பேரெடாமல் பல்வகையாகியபழிகள்தொடாமல் பாவையர்மோகத்திற்படிந்துகெடாமல் 


4.என்னுயிர்போல்எவ்வுயிரையும்பேண 

இச்சகபோகத்தைஎன்றுமேகாண மின்னும்குணாபரணந்தனைப்பூண வேதநாயகனேநானுனைக்காண 


ஐயா. 


முதல் 


. 


ச் 


ச 


ம 


பன 


மா:| 


மக 

தம 


க 


ம 


ப 


ஐயா 


19 


னை 


ண் 


.ளே 


. 


2. 


: 


மகதமமமகக 


க 


ம 


க 


ப 


தநிச்நிதநிநிததமமாமா 

னை 


ஆண 


-ளே 


ன் 


. 


ச 


கா 


மாட் 


ததா| 


. 


தாமா 


க 


தநீச்ச்ச்நீ| வேண் 

னே 


அண 

டினனே 


னம் 


டின 


மகதமமககா| 


: 


க 


ரி 





னை ஆண 


ப 


ளே 


. 


. 


ன 


. 


னை 


நி 


சா,ரி 


மா 


. 


த 


தா| 


தநீச்ச்ச்ச்நி| 


நிதமதமகம| 


5.lne 


னே 


ம 


னம் 


வேண் 


100 


னே 


. 


. 


: 


க 


ம 


தநிச்நிதநிநிததமமாமா:| 

னை 


மகதமமககா| 

ளே 


ரி | 


.1000 


. 


உ 


ன் 


கன 


. 


17 


3.ச 


ரிகா 


பன 


தா 


1 


ம 


ச்நிதாநீதமாதமகம! 


18 


. 


அண 


டின 


னே 


மனம் 


வேண் 


டின 


னே 


: 


| 


. 


க 


ம 


க 


மகதமமமகக| 

ளே 


do 


எ 


னை 

ஆண 


ன 


னை 


. 


. 


. 


4.ச 


மா 


. 


* 


த 


| 


க் 


ம 


. 


மகமப 


. 


10095 


டின 


னே 


மனம் 


வேண் 


டின 


னே 


. 


தமமாமா 


. 


07FPm| 


ம 


மகக| 


ரீ 


ஐயா 


எ 


னை 


109 


ளே 


இடை 


மா 


நீ 


பரி 


; 


ச்ாசா 


| 


ச் 


It 


| 


4. 


ச்நிதமதமதநீ| 


TIT19 


யாம் 


வா 


ழ்வினில் 


ன் கான 


fico 


மல 


. 


2. தா த 


Jaf! 


ச் 


சா 


| 


ச் 


தமதநீரிச்| 


மாதநீசா பொய்யாம்வா. 


ge 


னில் 


ன 


. 


. 


கு 


மல் 


ficos 


. 


3. 


: 


சா 


| 


- 


நிதா,தமாதநீச்ா,நிக்ரிரிச்சா 

பொய்யாம்வா.ழ்வினில் 


19DS) 


. 


சிய 


. 


; 


ரீ 


க 


ரீ 


| 


ம் 


க்மா 


தமாதநீசா,நிக்ரிரிச்சா பொய்யாம்வா.ழ்வினில் 


நா 


ன்குழை 


மல் 


. 


. 


;க்.மாம்க்ரீ;ரீ ,க்ரிச்நிததமதா| 


மா 


| 


கா:கமதநிச்ரீ 


போ 


..ளில்என் 


. 


. 


oiceinLeo 


. 


ஐயாஎனை” 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


. 


LDLDIT 


LDLOT 


மக 


: 


க 


பன 


மநிதநிததம 


A 


கமா| உன் 


5 9 


மும் 


ற 


வா 


ல 


. 


. 


2. 


:மமாமமாமகரீகரிசநீ 


க| 


க 


ததா| 


பன 


தாநிரிச்நிதாத 


ருநிமிட 


ம் 


07 


மல் 


19 


ற 


. 


3: 


: 


மா 


க 


ததா 


கமதநிசாரிக்நிதா,:தம|8 


மாமமாமமாமகரீ,கரிச 
நிமிட 

மும் 


அ 


s . 


S 


ற 


Ule 


..மல் 


P107P: 


சா 


| 


. 


ரீ 


10 


| 


ம 


. 


9. 3 


ல 


கழியி 


. 


தருள்து 


வா 


உ 


. 


வாடல் 


:இருதயமதனில்ஓர்;இடர்பிற 

| :இழிவுறுபழியொடு ;நானிற 


! 


I 


வாமல் 


( 
பாஜ 
) 
: 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


5 


இராகம்:மந்தாரி தாளம் 


சரிகமபநிச சநிபமகரிச 


-- 


51-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


இன்னம்பராமுகமோ(ஐயா)வினை நின்னருள்தானின்றிப்போமோ 


இன்னம். 


இடைநிலை 


மின்னல்உறுபுகழ்நன்னலமேவிய வேதார்த்தாகனபோதார்த்தா 

9 


இன்னம் 


இறுதிநிலை 


1.வன்பிழைஒப்புக்கொண்டாலேக்ஷணம் மன்னர்செய்வார்புவிமேலே என்பிழையைப்பலகாலேஒப்பி னேனேமுனிவதென்பாலே அன்பெனும்தெப்பம்இல்லாமல்வினைக்கடல் ஆழ்ந்தேனேதுயர்சூழ்ந்தேனே-ஓஇன்னம். 


2.தன்பதியைப்பகையோரேகொள்ளத் 

தான்பார்த்திருப்பவள்யாரோ 


8 


நின்பதிஎன்மதிதேரேஅதில் நீங்காமல்உன்கண்முன்நேரே உன்பகையோரேனும்காமக்குரோதாதிகள் உற்றாரேஜெயம்பெற்றாரே-ஓ 

இன்னம். 


3.நெஞ்சம்கவலைக்குவீடா ஐயா 

நின்சோதனைக்குநான்ஈடா அஞ்சாதேநீயிங்குவாடா 

என்று அருளாதின்னம்வேறுபாடா தஞ்சமெனவேதநாயகன்போற்றிடும் தாதாவேபெற்றமாதாவே-ஓ 


இன்னம். 


சா 


பமகரீகம 


- 


| 


. 


: 


|| 


; 


: 


க 


ம 


இன் 


GOT 


(D 


க 


மோ 


யா 


. 


. 


. 


. 


2 


ப 


பம்கரிகம 


| 


ம 


| 


ம 


ம 


LI 


நி 


* 


இன் 


னம் 


மு 


க 


மோ 


. 


. 


. 


. 


. 


3. 


ரிநிபாபபமகரீகம 


|| 


ம 


: 


|பம 


ச 


, 


னம் 


இன் 


னை 


மு 


173 


க 


. 


. 


. 


. 


ST 


கபம 


சா 


நீ| னின்றிப் 


நி|பமகரி 

க 
ம 
ப 
நி 
| மோ 


நின்ன 


ருள்தா 


பாது 


. 


. 


. 


. 


ரிநிபபபமகரீகம 


| 


07 


: 


| 


பமகரிக 


, 


னம் 


பரா. 


க 


மு 


மோ 


னை 


. 


. 


. 


. 


. 


ச் 


ரிச்நச்நிபநி| 


P7[7 


மபநி 


கபம 

நீ| ருள் தா 

னின்.றிப் 


பா3 


பறை 


. 


ன 


. 


. 


“இன்னம்பராமுகமோ 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


நிமா 


ச் 


ச் 


| 


சா 


சா 


ப 


ch 


மின்ன 

ல் 


ல 


நனன 


79 


23 


. 


2. 


நி 


ச்சா 


ச்ரிக்ரிப்ம்கரி 


| 


ச் 


சு. 


ரி 


சா 


4. 


ப 


24 


மி 


புகழ் 


நனன 


ல 


மே 


. 


. 


ச்ச்ாசா 


. 


| 


சாநிபா 


ம 


க 


நி 


. 


ர்த்தா 


GOT 


போதார்த்தா 


. 


. 


. 


. 


11 


இன்னம்பராமுகமோ 


முதனிலையைப்பாடி.நிறுத்தவும். 


LJIT 


பா 


| 


பமநிபம கா 


| 


. 


. 


க 


ரி 


க 


ம 


. 


. 


9 


. 


நெஞ்சம் 


க 


வ 


ஹ 


ஐ 


2. 


பா 


மபமபநிபமகா 


| 


. 


: 


. 


8.. 


நெஞ்சம் 


க 


வ 


லை 


. 


. 


ம 


1 


ச 


க 


ம 


பா 


. 


நின்.சோ.தனை 


கான 


1. 


25 


ரி 


மா 


ப 


: 


: 


(65 


தேநீ 


கு 


Jo 


. 


. 


. 


2. 


நிமா 


பச்நிசா 


! 


சா 


: 


. 


. 


. 


அஞ் 


தேநீ 


கு 


வா 


என் 


. 


. 


. 


: 


: 


: 


ச்ச்நிபா 

பமகரீபம தின்னம் 

வே 


அ 


1 
to 
9 


பா . 


. 


. 


. 


. 


ரிசகாக 


Inn$ 


(7 


நி | 


ச் 


மக 


ம 


தஞ்சமெனவேதநாயகன்போற்றிடும் 


தா.தா.வே,பெற்ற 


. 


மா.தா 


வே 


*இன்னம்பராமுகமோ 


முதனிலையைப்பாடி.நிறுத்தவும். 


6 


26 , 


இராகம்:சிவானந்தி தாளம்: 


சமகமபதநி நிதபமகரிசநி 


16-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


இனியாகிலும்மனமேஐயனைநீ நினையாயோதினமேஇகபரசித்திபெறவே 


இனி. 


இடைநிலை 


தனியிளம்பருவமுந்தாண்டிப்போனோமே பனைபோல்வளர்ந்துகிழப்பருவமானோமே 


இனி. 


இறுதிநிலை 


1. 


ஆசைக்கொருகறுப்புமயிரேனும்இலையே ஐயையோகொக்குப்போல்நரைத்ததுதலையே 


காசுக்குதவாக்கிழமென்பதுநிலையே கன்னியர்க்கும்இனிநாம்கசக்கும்வேப்பிலையேஇனி. 


கண்கள்இரண்டும்மூக்குக்கண்ணாடிதேடும் காலூசலாடும்ஓர்கழியைக்கைநாடும் தண்கொள்ளும்வேரற்றுத்தந்தங்கள்ஆடும் தடுத்தாலும்நில்லாமல்யௌவனம்ஓடும் 


இனி. 


3-பசிவந்தபின்னெல்லைவிதைப்பதுமதியோ 

படுந்தாகம்வந்தபின்வெட்டுதல்நதியோ விசயஞ்செய்திடச்சாகுங்காலமேததியோ வீணேயுனக்குக்கெட்டுப்போகச்சம்மதியோ 


இனி. 


4. 


காலந்தனக்கென்னசெய்தோம்அபகாரம் கனத்தஆயுசைஅனுதினஞ்சோரம் மேலுமேஉடலில்விளைக்கும்விகாரம் வேதநாயகன்சொல்லேவேதாந்தசாரம் 


இனி. 


27 


முதல் 


ச 


க 


பல 


தா 


;நித|த 


28 


ப ம 


S.S 


னியா 


லு 


. 


GOT 


19 


देख 


. 


. 


. 


. 


. 


. 


2. 


க 


LD 


[7 


மம இனி 


த 


ம 


க 


மப 
தாப தபதநிதநீநித| 

மே 


ம . மே 


ப 


மன 


னை 


23 


. 


. 


. 


: 


மா 


| 


ம 


க 


ம 


. 


கரி|ரி 

மே 


நினையா 


umg 


. 


. 


ன 


பரசித்திபெ 


. 


க 


பா 


| 
F 
: 


1ம 


க 


ea . 


. 


பதாத 

மே 


வேஇனியா 


77 
. 


19 


CG 


கன 


. 


. 


. 


. 


. 


: 


: 


நினையா 


umg 


. 


மே 


. 


தின 


. 


இடை 


:மபாதநி 


தா 


. 


ம 


தபதபபமமா| 

மும் 


ம் 


நிதபபதபதநீ 

மே 


ம 


. 


. 


1o 


தாண்டிப்போ 


(ல 


. 


. 


2. 


;மபாதநி 


நிதபபதநிப! 


தா 


7 


தபபாதநிததபபமமாமபததா| 

மும்தாண்டிப்போ 


னோ 


மே 


. 


தனியிள 

ம் 


. 


. 


. 


ம 


தநிமபாதநிதா,தபபாதநிதபமபா:மமா, 

தா|நி 

நிநி 
தபபதபத 
நீ 
| னியிளம்ப த 

மும்.தாண்டிப்போ 

மே 


வ 


. 


. 


பமாமமா| 


த 


ம 


த 

பாமமகததபபா பனைபோல்வளர்ந்தே 


வமா 


பே 


மே. 


. 


. 


. 


. 


"இனியாகிலும்”முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


: 


மம 


| 


க. 


இறுதி 


ம 


انا 


க 


. 


வந் 


பின் 


நெல்லை 


விதைப்பது 


ம 


-யோ 


. 


. 


ம 


| பா 


பதா 


ம 


க 


மா|ம 


2. 


9 


ம 


க 


1 


-பசிவந்தபின் 


நெ 


ல் 


லை 


வி 
தைப்ப 


யோ 


. 


|பாபா.தததபா|8 


. 


LO 


க 


ரிசா:ரிசசநி 


க 


. 


ம . 


ம 


. 


த.பின் 


கம்வந் 


தல் 


வெட்டு 


5 


டுந்தா 


-யோ 


. 


:விசயஞ்செய்திடச்சாகும்;,காலமேததியோ ப 

ப :வீணேயுனக்குக்கெட்டுப் :போகச்சம் மதியோ :(இனி) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


7 


இராகம்: 


லதாங்கி 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


{ 


63-வதுமேளம் 


தாளம் 


முதனிலை 


எப்படியும்பரமேநலம்பெற ஈந்தருள்வாய்வரமே 


எப்படி. 


இடைநிலை 


செப்பருமாணிக்கதீபசொரூபனே தேவேமனமேநொந்தேன்காவேஎனவேவந்தேன் 


எப்படி. 


இறுத்திலே 


1.கேவலம்வாடினேன்கேள்விமுறையில்லையோ“என்றன் 

சீவன்பிழைக்கச்செய்யவல்லவனீயல்லையோ பாவனாஎன்னைப்பண்ணுதல்பாரமோ பாகேகனியேசத்தேஓகோதனியேவித்தே 


எப்படி. 


2. 


அற்பன்ஆனாலும்அன்னைக்குப்பிள்ளைஅல்லவோ பற்பலவாபடித்துப்படித்துச்சொல்லலோ 


32 


கற்பகோடிகாலங்கண்டுமுடிவில்லாக் கண்மணியேபொன்னேவிண்ணேஅணியசொன்னேன் 


எப்படி. 


3. 


இன்பதுன்பங்கள்இரண்டுஞ்சமசித்தமேதந்து நின்பதசேவைநிலைக்கச்செய்வாய்நித்தமே அன்பன்வேதநாயகன்அகத்தேயணி ஆணிப்பொருளேமுத்தேகாணப்படுவோர்சொத்தே 


எப்படி. 


முதல் 


;,பா 


பபாபமககரீரிகரி 


. 


6..5 


எப்படி 


மே 


. 


. 


. 


::சாச 


1. ; 


நீசா 


தா 


I 


. 


as . S 


மே 


ம் 


ல 


எட்படியு 


பெ ற 


. 


. 


2. 


: 


பபாமபதமா 


கரீரிகரிரி 


2 . 


2 


யே 


.எப்படியும். 


16 


பொ 


ம 


. 


.. 


: 


க 


ம 


: 


. 


ம 


// 


| 


பா| 019 


ஈந் 


ருள் 


பrg 


ய் 


வ 


. 


. 


ரிகமபாபபமகமதமா 


கரிகரிரி 


| 


. 


79 


லம் 


பெ 


எப்படி 


. 


மா 


un1 


:| 


. 


: 


ம 


க 


க 


as 


19 


ஈந்தருள்வா 


13 


. 


ச 


. 


: 


ரிகம 

பபாபமக 
எப்படியு 


மே 


. 


பதா: 


த 


: 


த 


இடை 


. 


. 


ணி 


செப்ப 


பசொ 


க 


LDT 


. 


G 


. 


. 


தா 


கமா;பா:த 


1: 


35 


Sy 


2. 


. 


. 


. 


ணி 


க 


சி. 


தீ 


பசொ 


னே 


செப்ப 


. 


. 


33 


. 


மா . 


. 


3. 


பகமா:பா:தபதா 


நி|ச்ா:சாச்ரிக்1 


34 


செப்ப 


. 


. 


LOT 


ணிக் 


தீ 


பசொ. 


ரூ 


னே 


ரிச்நிதபமபா 


பகமா;பா;தபதா| 


G|சா 


ரீ 


செப் 


ரு 


.மா 


ணிக்க 


தீ 


பசொ 


. 


னே 


கா, 


ம்சா;க்ரிக்ரிச்நி 


தா 


. 


தபமக 


தே.வே. 


. 
ன 
. 
மே 
. 
நொந்தேன் 


வே 


ன 


வே 


. 


. 


வந்தேன் 


எப்படியும்பரமே 


முதனிலையைப் 
பாடி 
. 
நிறுத்தவும் 
. 


கா 


मी 


. 


பா 


மகரீககரி| 


கே 


வ 


ல 


ம் வா 


டினேன் 


. 


கேள்வி 


யில்லை 


2.) 


நிரிகாரிசசரி 


பழககரிகம 


யோ 


கே வ 


லம்வா 


•டினேன் 


கேள்விழ 


றை 


யில்லை 


. 


யோ: 


9 


ச 


ச 


|கா 


ம 


. 


9 . 


ப 


சகர்சநிதாதபாதாநீசா: என்றன்சீ 

பிழைக்கச்செய்ய 


வ 


வல் 


ல 


வ 


லலை 


. 


. 


யோ 


;,பாவனாஎன்னைப் பாகேகனியேசத்தே 


| 


;,பண்ணுதல் 

பாரமோ | 

- 
ஒகோத 

னியேவித் தே;(எப்படி). 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


8 


சகை 


: 


இராகம்: தாளம்: 


சரிகமபமதாநிச சநிசதபமகாமரிகரிச 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


35 


முதனிலை 


36 


ஓகோகாலமே(ஓயாத)உன்போல்எவர்க் குண்டிந்திரசாலமே 


ஓகோ. 


இடைநிலை 


போகமாகஅண்டம்பூவெல்லாமேய்வாய் பூனைபோலிருந்துநீபுலியைப்போற்பாய்வாய் 


இறுதிநிலை 


1. 


ஊரெல்லாந்தூங்கினும்உ..னக்கில்லைதூக்கம் ஓயாமல்ஓடுவாயுனக்குண்டோதேக்கம் ஆர்கெட்டால்உனக்கென்னஅறியாய்நீநோக்கம் அதிகவட்டிகள்கொடுப்பவருக்குன்மேல்ஏக்கம் 


ஓகோ. 


2. 


பாலரைக்கிழவராய்ப்பண்ணியேகெடுப்பாய் பகைமகன்செபம்நடவாமலேதடுப்பாய் காலிரண்டுடையார்க்குக்கோலொன்றுகொடுப்பாய் காலனுக்குயிரெல்லாம்காட்டியேவிடுப்பாய் 


ஓகோ. 


3 


ஆயுதமில்லாமல்யாவையும்அறுப்பாய் அழுதாலும்தொழுதாலும்அகன்றெம்மைவெறுப்பாய் சாயுந்தராசுபோலேசகலமும்நிறுப்பாய் சகலஉயிரையுஞ்சட்டியிலிட்டுவறுப்பாய் 


ஓகோ. 


4.கல்லைப்போல்உடம்பையும்வில்லைப்போல்வளைப்பாய் கணந்தினம்மதிவாரம்ஆண்டெனக்கிளைப்பாய் வில்லைப்போல்வதனத்தைச்செல்லுப்போலதளைப்பாய் வீங்கழகியர்க்குத்தேவாங்குருவிளைப்பாய் 


ஓகோ 


5. 


துக்கம்உற்றவர்க்குநீதொலையாமற்கிடப்பாய் சுகமுள்ளபேர்க்குநீதுரிதமாய்நடப்பாப் விக்கலும்இருமலும்வேதையுங்கொடுப்பாய் விஞ்சுங்கருமயிரைப்பஞ்சுபோற்கெடுப்பாய் 


ஓகோ. 


6. 


மலைகள்மண்டபங்களைவலிமையாயிடிப்பாய் வாரிஏழுகடலும்வற்றிடக்குடிப்பாய் தலைதடுமாறநீதான்கொள்ளைபடிப்பாய் தனிவேதநாயகன்தயையாலேநடிப்பாய் 


ஓகோ. 


37 


பதல் 


சா 


தா 


பா|- 


138 


. 


; 


பா 


| 


மா 





"தா 


: 


த 


கா 


ல 


079 


. 


. 


2. 


It 


பர் 


த| 


. 


. 


| 


தபமமாதாதநி| 


. 


IES 


J9 


ல 


19 


யா. 


3.நிச்ரீ 


சாததா 


|மபதபமாதாதநி 


கோ 


கா 


ல 


119 


. 


. 


ஒ 


த 


சாததா,ச்நிதபா 


: 


: 


|::பா 


பா17 


கோ 


கா 


ல 


மே 


. 


ன 


பாது 


ல் 


. 


. 


6 . 


IF 


மா 

தா 


ரீ 


| 


சா 


: 


தமப 


9 


வர்க்குண்டிந்திரஜா 


ல 


மே 


8. 


யா 


கமதநி 


நிச்ாததா,ச்நிதபா 

மே 


IPS 


. 


ல 


இடை 


ரீ 


: 


ரீ 


ரீ 


ரீ 


ரிக்மாம்க்ம்|க்ரிச்க்ரி 


க 


J0 


த 


ண்டம் 


வெல்லாம் 


மேய் 


"0 


: 


ரீ 


ரி 


சி. 


மா 


க 


. 


|ப்ம்க்ம்ரீக்ரி 

.வெல்லாம் 


•பா) 


மா 


க 


ண்டம் 


. 


மேய் 


1. 


f 


4. 


Se 


LDIT 


மா-மகமரிச 


| 


(7m 


LJ 


மதநி 


ப 


பூ 


னைபோ. 


லி 


ge 
• 
17 


rice 


ப்போ 


ல்பா 


. 


யவாய் 


. 


. 


2. 


ச் 


ம 


[7 


மதநி 


சா 


நீ;ச்தபமாமா|பமகமரிச ருந் 

லி.யைப்போ. 


A 


னைபோ 


லி 


. 


. 


ய்வாய் 


. 


. 


மபதப 


மாதாதநி 


| 


கோ 


! 


19 


. 


. 


சா 


;ததா 


தபா 


| 


: 


: 


கோ 


ல 


மே 


. 


39 


இறுதி 


கம 


ம 


40 


:பாபமபாதநிதா|பமமாமக 
ச்நிதபா 

கமக|மக மரிக ல்லைப்போல்உடம்பையுவில்லைப்போ. 

ளைப்பா 


E S. 


க 


07 


ல 


re 


. 


2. 


ம 


ரி 


H 


;பமதநிச்பபரி|ரீ கா 

தபம| 

கா ல்லைப்போல்உ. டமபைம்வில்லைப்போல் வ 

ளைப்பா 


hi 


7pmP 


மகமப 


க 


க 






ப 


1.ரீரிக 

ணம்தி 


9 6 . 


மபா|மபதநிதாபமகாமரி|ரி ரம் 

டெ 


7.18 


க 


ஆண், 


னக் 


ளைப் 


க 


கரிகம 


மக 

மப 


மபா) 

ரம் 


மபதநிதாபமகாமா|தச்நிதபா னக் 

ளைப்பா 


கணம் 


னம் 


ண்டெ 


ம 


பாது 


ய் 


. 


3 


மகமப 


மபா|மபதநிதாபமகாமா|த 


ம 

த 


9 6 . 


கணம் 


ன 

ம் ம 


ண்டெ 


-ரம் 


வா 


.னக் 


ଭ 


[7 


ளை 


ut 


வில்லைப்போல்வதனத்தைச்செல்லுப்போல்துளைப்பாய் 

| 

|| வீங்கழகியர்க்குத் 

தேவாங்குருவிளைப்பாய் இதைஇடைநிலைபோற்பாடுக. 


ப 


(ஓகோ) 


9 


. 


இராகம்:கௌரிமனோகரி தாளம் 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


23-வதுமேளம் 


{ 
23 
- 
வது 


முதனிலை 


கருணாகரப்பரம்பொருளேஅடியேனைக் கண்பார்த்தருள்வாயே 


கருண. 


இடைநிலை இருணாசஞ்செயும்இரவிசமான தெருணாடியதேசோமயமான 


கநல் 


இறுதிநிலை 


1.தோன்றினநாள்முதல்சுகுணமொன்றறியேன் 

சொப்பனந்தன்னிலும்(என்)துர்க்குணம்பிரியேன் 


41 


25 


ஈன்றவனீயெனஎன்றுமேகுறியேன் என்னசெய்வாயோவென்றேங்கினேன்சிறியேன் 


கருவை 


2. 


தரணியில்நான்ஒருதருவெனமுளைத்தேன் தமகுணம்யாவுமேசாகையாக்கிளைத்தேன் கருமமாகியவிஷக்கனிகளைவிளைத்தேன் கண்டனைசெய்வையென்றஞ்சியேகளைத்தேன் 


க 


3.நிகிலலோகங்கட்கெல்லாம்நீயதிகாரி 

நிச்சயமாஎன்மனம்நினக்கொருபாரி அகிலந்தனிலேஅந்தமனம்அகங்காரி அடக்கிஆளாவிட்டால்அழியாளோநாரி 


கருண 


4.அழகுக்காலயமானஅமிர்தசுந்தரமே 

அன்பருக்கருள்மழைபொழியுங்கந்தரமே தொழுதிடும்வேதநாயகன்சுதந்தரமே துணைநீஉனைநம்பினேனிரந்தரமே 


கருண 


மா| 


lin 


: 


முதல் 


ந 


. 


ரப் 


க 


ரம் 


-பொரு 


199 


14 


(ை 


னைக் 


mg 


. 


. 


. 


மாIT 


ம 


சா 


ம 


மக 


கணபா 


ர்த்த 


ma 


ருள்வா 


. 


நிசரீபம்ம 


2. 


சநிசா: 


ப 


கா 


2 


மா: 


பா 


. 


. 


ளே: 


ரம் 





mg; 


பொரு 


கரு 


னைக் 


. 


ச் 


மா 


. 


க 


ம 


ம 


க 


. 


ன 


19. 


ர்த்தரு 

ள்வா 


. 


. 


. 


*- 


3.ரிசரீ 


ம 


ம 


ரி 


க 


107 


1:பபா 


ரம் 


-பொரு:ளே 


கரப்ப 


க 


னைக் 


ரூ 


ை 


அடி 


. 


பா.மா 


க 


க 


: 


க் 


ர் 


| 


தபதப 


Ic09 


ர்த்த 


யே 


ருள்வா 


43 


"கருணாகரப்பரம்பொருளே"முதனின் யைப்பாடிநிறுத்தவும். 


: 


. 


தா 


|; 


; 


சு 


இருள் 


நா 


சஞ 


செ 


யும் 


ன 


. 


இ 


2. 


மா 


ம 


. 


தா 


நீ 


|ரிச்நிதபா 


பம 


இருள் 


சஞ் 


செ 


யும் 


இ 


மா 


ன 


3. 


மா 


; 


தா 


த 


| 


பா.நித்தார்ச்சா,நிதபந்தர் 


இருள் கா 


-சஞ் 


செ 


யும் 


இ 


த 


ப 


நீ 


சா 


ரூள 


கா 


செயும் 


இ 


ர 


ன 


தா 


|10 


பமம 


ரீக்ரீசாரிச்ச்தா:பபரிச் தெருள்நா.டிய 

தே. 


மா 


ன 


. 


. 


. 


"கருணாகரப்பரம்பொருளே முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


: 


ம 


(D 


ம 


க 


. 


தோன்றின 


நாள் 


முதல் 


சு 


கு 


னமொன் 


றறி 


யே 


. 


மபம 


பா 


ம 


க 


| 
பாச் 
நிதா 

மொன் 


ன்தோன்றினநாள் 

மு 


ல 


சு 


றி 


Cui 


. 


ம 


மகரிசாசகரிசநிசா| 


DT 


|பா 


ப 


ப 


ன்.சொப்ப 


னம் 


னி 


லும் 


என 


ணம் 


யே 


ன் 


. 


| 


;,ஈன்றவன்நீயெனஎன்றுமே 

குறியேன் :,என்னசெய்வாயோஎன் 

| றேங்கினேன் சிறியேன 


பு 


;(கானா) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


45 


10 


46 


சண்முகப்பிரியா 


இராகம்: தாளம் 

: 


சரிகமபதநிச 

தபமகரிச 


( 
56 


56-வது 


மேளம் 


முதனிலை 


ஏதுபராமுகம் ஏழையென்மீது ஏகனேயோகனேமாகனேதியாகனே 


இடைநிலை 
வேதபோதகஅ 

பாதரட்சகனே மேகவாகனதெய்வீகலட்சணனே 


இறுதிநிலை 


1.அநித்யமேசுகம்அதைநான்கேட்டேனோ 

ஆனந்தந்தனில்அனுபவிக்கமாட்டேனோ 


இனித்தஉன்பாத்ததில்இதயம்நாட்டேனோ ஈனமாயையைஎதிர்த்துவாட்டேனோ 


ஏது 


2.ஐயனேஎன்னைக்கேளாமல்முன்நீயே 

அரியமானிடசன்மம்தந்தாயே வையகமீதுநான்உனக்கொருசேயே மதியருள்வாய்பெற்றுவளர்த்திடும்தாயே 


3.முந்திநீபலருக்குக்காட்டினாயுனையே 

முத்தர்க்குக்கொடுத்தனைமோட்சமாமனையே பந்தியிலாகுமோஓரவஞ்சனையே பட்சமாயெனக்கருள்பரசுகந்தனையே 


4. 


அகடநாடகசமர்த்தியப்ரதாபா அசலசுஜனஉாற்சல்லியநிஷ்கோபா சகலசுலட்சணதத்துவசொரூபா தாசன்வேதநாயகன்மனோதீபா 


47 


5. 


10 
mois 


பசி 


: 


சா 


நீ 


வ 


9 


. 


. 


| 


பதி 


நி 


தா 


பரி 


3.: 


5 


19 


யெ 


சி 


: 


| 


பரி 


சு 


no 


. 


S 


| 


த 


: 


சா 


பக 


8 


ச 


. 


சா 


2. : 


யென் 


dice 


| 


சி 


. 


* 


நீ 


எ 


ம் 


ம 


45 


ச் 


முதல் 


கு 


48 


4. 


சா 


ச் 


ச் 


சி. 


தா 


ப 


| 


த 


க 


. 


ம 


LI 


நீ 


| 


. 


ப 


ழையென் 


. 


கா 


ப 


1. ; 


க் 


4. 


க் 


| 


க 


னே 


யோ 


க 


னே 


ச் 


ஸ் 


ச 


சா 


| 


ச் 


ம 


ச் 


H 


னே 


தியா 


னே 


ச் 


ச் 


நி 


ப 


4. 


க 


SS 


ச் 


நி 


தா 


பா 


த 


த 


| 


க 


ம் 


ம 


C 


. 


. 


. 


நி 


ம 


சா 


| 


ழையென் 


49 


சி. 


ச் 


சி. 


S 


| 


50 


ܐܘ 


. 


சா 
னே. 


னே 


யோ 


க் 


ச் 


E 


4. 


| 


- 


னே 


தியா 


க 


னே 


மா 


. 


. 


"ஏதுபாராமுகம் 


இரண்டாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும் 


. 


இடை 


ரீ 


ரீ 


சி. 


: 


ரீ 


| 


வே 


போ 


க 


அ 


. 


சா 


க் 


ச் 


| 


க 


4. 


கா 


டச 


க 


னே 


2. த 


ச 


4. 


Co 


ச் 


வே 


போ 


த 


க. 


அ 


கா 


ப் 


சி. 


ம் 


ட்ச 


க 


னே 


ர 


. 


ை 


சி 


நி 


சா 


ப் 


| 


. 


ன 


க 


தெ 


மே 


க 


வா 


ச் 


சா 


ப 


ம 


S 


: 


த 


ச் 


க 


ட்ச 


னே 


ல 


ண 


வீ 


1. 


பதநி 


"ஏதுபராமுகம் 


4-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


ப 


: 


நீ 


சி. 


சு 


ல 


முந் 


தி 


நீ 


க 


LOIT 


தா 


, 


த 


னை 


ட் 


யே 


51 


டி. 


த 


த 


52 


த 


த 


முந் 


G. 


நீ 


ல 


சு. 


நி 


| 


: 


க 


மா 


க் 


கா 


(. 


ய் 


டி 


. 


ை 


ன 


யே 


. 


. 


. 


ம 


த 


பல 


| 


முத் 


த 


ர்க்கு 


8. 


கொ 


டுத 


னை 


. 


த 


: 


as . 


கா 


1 


S 


க 


ம 


ப 


. 


109 


ப 


. 


பச 


ம 


னை 


mg 


வஞ்சனையே 


:,பந்தியில்ஆகுமோ பட்சமாய்எனக்கருள் 


| 


| 


பரசுகந் 


தனையே 



: 
, 
( 
ஏது 
) 


. 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


11 


இராகம்: தாளம் 

: 


வகுளாபரணம் ரூபகம் 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


{14 


14-வதுமேளம் 


முதனிலை 
ஜாலம்செய்வதேதோஐயா சீலம்ஈயொண்ணாதோமெய்யா 


ஜாலம். 


இடைநிலை ஞாலமெல்லாந்தாங்குங்கையா நற்குணமில்லார்க்குவெய்யா 


ஜாலம். 


இறுதிதிலை 


1.பெண்டுபிள்ளையோடினமே பேய்ச்சுரைபடர்வனமே 


54 


அண்டும்.இவரால்தினமே ஐயையோநொந்தேன்மனமே 


ஜாலம். 


2.பாழுமனமேமற்கடம் 

பண்ணும்அகடவிகடம் ஊழ்வினைதருமசங்கடம் ஒழித்துநீயருள்வாய்திடம் 


ஜாலம். 


3.நீதிவழுவாச்செங்கோலா 

நித்தியசங்கீதலோலா வேதியர்பரவுஞ்சீலா வேதநாயகன்சேர்கோலா 


ஜாலம். 


முதல் 


to 


. 


ம 


மம 


: 


பாநிததப லம்செய் 


தே 


தோ 


ஐ.யா 


. 


. 


2. 


ச் 


| 


ம 


மம 


தா 

பாநிதத லம்செய் 


வ 


. 


ஜா 


தோ. 


!தே 


. 


. 


- 


ப 


3. 


== 


பமபதப 


மமா 


தாபதபதநிதபா லம்செய் 


தோ 


தே 


. 


. 


. 


. 


. 


ஜா 


சா 


- 


1 


20 . 


கா 


-- 


| 


மா 


ச் 
நிதப 
த 


மே . க 


லம்ஈ 


யொண் 


தோமெய் 


(ை 


. 


ஜாலம்செய்வதேதோ 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


நீ 


தாப 


நித 


இடை 


தா 


ம| 


ப 


- 


த 


: 


1 


லமெல்லா 


ந் 


கை 


தா 


o 


ச் 


ததாம 


ரீ 


ப 


- 


. 


லமெல்லா 


ந் 


ங் 


தா 


தை 


G 


. 


. 


. 


தநிச்ாநீச்ரிச்நிதபம| 


3. 


en 


நி 


த 


LJ 


சா 


ச 


ப 


மெல் 


ல. 


கை 


யா 


ந் 


லா 


. 


. 


கா 


ம்க்ரீசாச்நி| 


= 


56 


-- 


த 


நற் 


SOUT 


மில் 


லா 


ர்க்கு 


வெ 


ய் 


. 


ஜாலம்செய்வதேதோ முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


: 


- 


கா 


க 


தி 


வ 


வாச் 


செங்கோ 


. 


. 


. 


ச 


மாபதபா 


,தமப 


தி 


தலோ 


. 


லா . 


வே 


- 


தியர் 

| தநாயகன்சே 


வுஞ்சீலா 
ர்கோலா 
(ஜாலம்) 


வே 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


12 


அச்சுததாசரவர்கள்இயற்றியவை 


இரத்தினாம்பரி 


சகமபச 


இராகம்: தாளம் 

. 


64-வதுமேளத்திற் 

பிறந்தது 


சநிதபமரிச 


முதனிலை 


எப்போகாண்பேனோஏகாந்தமாய் எங்கும்பூர்த்தியைஇன்பமூர்த்தியை 


எப்போ. 


இடைநிலை 


அப்போதாநந்தமாம்அவ்விடம்சொந்தமாம் அடையுமாறறியேன்அறிவிற்சிறியேன் 


எப்போ. 


57 


58 


இறுதிநிலை 


1.விடை.யபோகம்நீக்கிவெளியில்ஒளியாக்கி 

இடையறாதுநோக்கிஇன்பவாரிதேக்கி தடையிலாதலங்கத்தானதாய்த்துலங்க அடையலாம்நிசத்தைஆதியானசத்தை 


எப்போ. 


ஜீவபாவங்கெட்டுத்ரிபுடியேகித்தொட்டு மேவலுங்கைவிட்டுவிச்ராந்திபட்டு பாவாதீதமானபரஞானமோன மாவெளங்குளித்தேமானதங்களித்தே 


எப்போ. 


3.தேசுலாநால்வேதம்செப்புமான்மநீதம் 

பேசினோனம்பாசம்பேணியுன்மெய்போதம் வீசுமேலச்சுததாசன்மாபுனித காசினியிலுய்யக்கண்கண்மாரிபெய்ய 


எப்போ. 


தன் 


; 


ம 


| 


கா 


: 


; 


கா 


10 


: 


எப்போ 


1P 


ண 


பே 


காந் 


2. 


கா 


: 


. 


ம 


| 


பம 


சா 


. 


மா 


ய்எப்போ 


காண்பே 


னோ 


ஏ 


காங் 


. 


3.ச்ச்நிநி 


ம 


19 


; 


: 


ம 


| 


4. 


சா| காண்பே 


மா 


ய்எப்போ 


. 


. 


னோ 


. 


. 


. 


. 


4. 


ச 


க 


மமரிசகம| 


2 


பச்ச்க்க்ம்ம்,! 


ச்நிதபம 

ய்எப்போ 


காண்பே 


. 


னோ 


. 


o 


ந் 


கா 


- 


. 


ரி 


1ம் 


பம 


| 


1 


கா 


க 


ம 


சா 


. 


M9 


. 


ய்எங்கும்பூ 


இன் 


. 


. 


. 


. 


ச் 


நீதபம 


எப்போகாண்பேனோ 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


லய 


59 


சா 





| 


9. 


4 


ரீ 


இடை 


60 


. 


. 


தா 

பா அப்போ 

தா 


5.5. 


னந் 


மாம்அவ் 


5 . 


வி 


சொந் 


| 


சா 


சா 


| 


க்க 


சி. 


ம் 


* 


ப 


9 


ரிச்நீதபம 

பா:பா ம்அப்போதா.னந் 


மாம்அவ் 


ட 


ம் 


மா 


சொந் 


. 


ரிசாகா 


க்ம்ப் 


ப்ம்gg| 


ச 


. 


சா 
| 
யேன்அ 


பா| விற்சி 


மாம் 


அடையு 

மா 


ற 


றி 


றி 


. 


பமரி 


க10 


50 


“எப்போகாண்பேனோ 


நாலாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


யே 


மா 


மா 


| 


, 


சா 


தா 


| 


பா| 
வெ 


வி 


யபோ 


கம் 


நீக் 


ளி 


யில் 


ளி 


. 


சா 


பமரீ| 


சா 


| 


ச 


ம 


த 
ப 
. 


ப 


தாபபா,பபபமத 

க்கி.இடைய 


நோ 


இன் 


வா 


. 


தடையிலாதி 

லங்கத்தா 

ன 
தாய்த்து || 

| லங்கஅடையலாம்நிசத்தைஆ தியானசத்தை (எப்போ) 


தே 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


13 


கானடா 


இராகம்: தாளர்: 


சரிகமதநிச் ச்நிபமகாமரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


ரூபகம் 


அ: 


* 
பிறந்தது 


முதனிலை 


மறைமுடிப்பொருளானமோன ஞானவானப்பொருளேஅருளே 


மறை. 


61 


இடைநிலை 


62 


குறையேகிடமுறையேஎங்கும் நிறைவாகியஇறையேமா 


(09 


மறை. 


இறுதிநிலை 


1,மதிதெளிந்தவானகம்விரியும் 

வகையருள்புரியும்-ஜகத் பதியேயருங்கதீயேதருந்ததியே-சுக 
நிதியேமா 


* wன 


2.நீணிலத்தின்பம்நிலையென்றென்றும் நேசித்திருந்தும்ஒன்றும்பலன் காணேனொன்றுந்தோணேன்புகழ் பூணேனந்தோவீணேன்மா 


மறை. 


3. 


தரைமீதச்சுதசாமிநீதி தழைத்திடுமாதிபரா. 


- 


- 


பரமேநிலவரமே-தயா கரமேமனோகரமே-மா 


மறை. 


- 


: 


ம 


ம 


. 


*முடிப்பொ. 


ம 


G 


Io 


ளா. 


19 


. 


மோ. 


ம 


. 


க 


ம 


LL 


ரீ 


சா 


. 


ம 


ன 


ன 


AICO 


שדות 


ப் 


ளே 


2. 


ரி 


- 


ச் 


க 


U 


17 


நி 


பம 


ப 


ளே 


*முடிப்பொ 


ரு 


ளா 


ன.மோ 


மறை 


109 


. 


. 


. 


தாபமகா;கம| 


ம 


ரி 


. 


ம 


ரி 


ப 


நா 


ன 


வா. 


னப் 


TO 


ளே 


. 


ரு 


63 


க 


9. 


ம 


64 


. 


ளே 


ன 


•முடிப்பொ 


. 


. 


மறை 


. 


. 


இடை 


: 


ச் 


நீ 


ரி 


சாச்நிநீதநீசா| 


: 


ச் 


ச் 


ச்நிக்ரிரிரிச்சாசா| 


யே 


மு 


யே 


றை 


றை 


G 


எ 


கும் 


ச் 


: 


eo 


- 


சாச்நிநிபநிமதநிசா 


. 


ச் 


ரி 


கா 


றை 


.யே. 


எங் 


கும் 


ப்ம் 


க்ம் 


ரிச்நிச்நிபபம 


: 


ம 


தநிதநிசாநிச்ரிச்நிப 


றை 


வா 


இ றை 


யே 


ம.க 


மறைமுடிப்பொருளான 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


. 


இறுதி 


ச் 


மா 

கா 


தா 


க 


ம 


| 


நி 


ணிலத்தின்ப 

ம் 


லை 


யென்றென் 


றும் 


ச் 


க 


ப 


மா 


ம 


ம 


ச 


| 


- 


லன் 


ன் 


றும் 


ந்தும் 


. 


நே 


. 


மு 


. 


;கா-ணேனொன்றுந் 

,தோ ணேனந்தோ 


ணேன்புகழ் ணேன்மா1;(மறைமுடி) 


;வீ 


-- 


- 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


14 


காம்போதி 


இராகம்: தாளம் 


சரிகமபதச சநிதபமகரிச 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


ரூபகம் 


முதனிலை திருவுளச்செயல்எப்படியோ தேவாதிதேவனேநின் 


திருவுள. 


65 


இடைநிலை குருவளர்மறைமுடிமேவிய கோனேகுணவானேநின் 


திருவள. 


இறுதிநிலை 


1.எந்நேரமுங்கவலைகள்மிஞ்சி 

இழுக்கும்மாயைவாழ்வதற்கஞ்சி பொன்னேரடிசரணஞ்செய்து போற்றினேன்குறைசாற்றினேன்நின்திருவுள 


. 


2. 


பலதீங்குகடமைப்புரிந்தகப் 
பார்வையற்றுழ 
னாயெனச்சக தலத்திலலையுங்கொடியனேனெனத் தள்ளுமோகைக்கொள்ளுமோநின் 


திருவுள. 


3.அருளன்னைதந்தையாதியென்று அகத்தெதார்த்தமாய்நம்பிநின்று கருதுமச்சுததாசனுக்கொளி காட்டுமோவொளியோட்டுமோநின் 


திருவுள. 


- 


10மா 


கரிம 


க 


3 


ப 


மபநிதாப வுளச்செ 

லெ: 


ம 


img 


. 


. 


. 


மா 


பா| 


தே 


Jo 


தி 


தே 


10 


னே 


நின் 


. 


2. 


தச்ரிச் 


ம 


த 


ம 


மபதபடம 


ந 


தி 


வுளச்செ 


லெப் 


யோ 


. 


. 


மா 


. 


en 


|பா 


தபம 


ப 


தே 


வ 


Cour 


3. 


தச்ரிச்நிதமபபதநித!ம பதபமக 


ம 


கக 


சா| 


fo 


ளச்செ 


லெ. 


ப்ப 


டி 


urng 


. 


; 


ரி 


கா 


wro 


ம 


தே 


Fo 


னே 


. 


67 


இடை 


பம்மா 


பச19 


| 


ப 


68 


த 


தபாதச்நீச்தா,நிபதா, 


நி கு 


வ. 


ளர் ம 


மு 


டி 


சடு 


வி.ய. 


2. 


பமாகாமா 


பதா,பா 


- 


க்ச் 





ளர்ம 

றை 


19 


டி 


. 


வி 


- 


பமமாகாமா 


பதா,பா 


சா 


க் 


ச் 


ரீ 


த டி 


ந 


வ 


ளா 


மறை 


. 


13 


. 


மு 


ச்ரிக்கா,ம்= 


க் 


ரீசா,நிதாதமா|பாதச்தா,ச் 


த 


த 


கோ 


னே 


ண 


வா 


னே 


நின் 


. 


திருவுளச்செயலெப்படியோ"முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இறுதி 


பபமகசசரீகமா: 


ம 


தபா 


மகமாபா 


எக் 


நே 


. 


ர 


கல 


வ 


கள்மிஞ்சி 


பமமக 


பமமகக 


ம.க 


ம்மா. 


M 


வா. 


சி 


வ 


தற்கஞ் 


பமகச 


க 


பா 


சரீகமா 


ப 


| 


ம 


க க 


எங் 


99 


ர.மும் 


வ 


லை 


கள்மிஞ்சி 


பம 


பமமகபமம 


ம 


க 


ரிகம 


க் 


கும்மா 


mcco 


வ 


வா. 


தற்க 


5. 


சி 


தே) 


. 


. 


. 


--- 


பொன் போற்றி 


| 


னேரடி னேன்குறைசாற்றி 


ணஞ்செய்து னேன்நின் 


|| 


-- 


(Letop) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


69 


15 


0 


தீரிகூடராசப்பகவிராயரவர்கள்இயற்றியது 


குற்றாலக்குறவஞ்சி 


இராகம்: 

மணிரங்கு 
தாளம்:ஆதி 


சரிமபநிச சநிபமகரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


தூதுநீசொல்லிவாராய்பெண்ணே தூதுநீசொல்லிவாராய் 


குற்றாலர்முன்போய்த் 

தூது. 


இடைநிலை ஆதிநாட்சுந்தரர்க்குத்தூதுபோனவர்முன்னே 


தூது . 


இறுதிநிலை 


1. 


உறங்கஉறக்கமும்வாராதுமாயஞ்செய்தாரை மறந்தால்மறக்கவுங்கூடாதுபெண்சென்மமென்று பிறந்தாலும்பேராசையாகாதஃதறிந்துஞ் சலுகைக்காரர்க்காசையானேனிப்பொழுதே 


2.நேற்றைக்கெல்லாங்குளிர்ந்துகாட்டியின்றுகொதிக்கும் நித்திராபாவிக்கென்னபோட்டிநடுவேயிந்தக் காற்றுக்குவந்ததொருகோட்டிவிரகநோய்க்கு மாற்றுமருந்துமுக்கண்மருந்தென்றுபரஞ்சாட்டி 


தூது. 


3. 


வந்தாலிந்நேரம்வரச்சொல்லுவராதிருந்தால் மாலையாகிலுந்தரச்சொல்லுகுற்றாலநாத தந்தாலென்னெஞ்சைத்தரச்சொல்லுதராதிருந்தால், தான்பெண்ணாகியபெண்ணைநான்விடேனென்றுசொல்லு 


ப 


ம 


| 


கா 


சொல் 


வா 


தூ 


. 


2 


| 





. 


ச 


ராய் 


பெ 


ண 


2.ரீ 


ம 


4. 


கா 


ரி 


* 


க 


ணே 


து 


சொல் 


லி 


வா 


. 


. 


ரீ 


க 


| 


ச 


ம 


ப 


ராய் 


கு 


ற் 


லர் 


முன்போ 


. 


3.ப 


ச் 


ச் 


ம 


கா 


நீ 


க 


! 


ய்த்தூ 


சொ 


2. 


வா 


ரீ 


க 


| 


ச 


CE. 


ம 


ராய் 


கு 


8. 


லர் 


முன்போ 


ச் 


ச் 


ம 


க 


ப 


. 


ய்த் தூ 


து 


சொல் 


லிவா 


ப 


ராய் 


நீ 


சா 


இடை 


சா 


ச 


ச் 


ர்க் 


சுந் 


கு 


த் 


நாள 


த 


. 


க 


ச் 


நி 


ச் 


ரி 


க் 


ச் 


ப 


ன் 


5. 


மு 


போ 


வ 


ன 


னே 


. 


. 


சா 


ப 


சா 


9. 


சா 


நி 


சா 


ச் 


.. 


சுந் 


நாள் 


ர 


ர்க் 


த் 


கு 


க 


ம 


தி 


ச் 


ພໍ່ 


ச் 


SS 


ம் 


க் 


க் 


ச் 


| 


, 


2) 


ன 


னே 


போ 


மு 


ன 


ச 


ம 


"தூதுநீசொல்லி"2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


73 


ம 


க 


க 


Cs . 


| 


74 


ம 
லி 


வந் 


C. 


19 


ம் 


. 


re 


ர 


9. 


2 . 


சா 


CE . 


க 


1 


916 


சொ 


ல் 


//g 


ரா. 


ந் 


தால் 


. 


ரீ 


ம 


. 


LIIT 


சி 


ப 


(71 


: 


நி 


| 


பற 


லை 


யா 


ந் 


ர 


ச் 


| 


ச் 


நி 


ப 


சொல் 


ற் 


ல 


நா 


* 


க் 


ச் 


LI 


| 


தங் 


ல 


என 


னெ 


19 


ஒரு 


ர 


ச் 


! 


ரி 


ச் 


க 


ரீ 


ப 


சொ 


ல் 


தா 


ரூந் 


தால் 


சா 


S. 


SS 


# 


தந் 


தா 


ச் 


என்னெ 


ல் 


த் 


(OH 


த 


ES 


ச் 


| 


ப் 


S. 


LD 


.. 


க் 


ப 


சொல் 


ருந்தால் 


லு 


ச் 


சி. 


ரீ 


இ. 


க் 


ச் 


| 


தா 


னபெண் (ை 


பெண்ணை 


கி 


- 


ச் 


4. 


4. 


ப 


ப 


ம 


க 


ரி 


ப 


விடே 


னெ 


ன 


சொ 


ல் 


ம 


தூதுநீசொல்லி 2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


சுor 


16 


16 


திரு.சுத்தானந்தபாரதியார்இயற்றியவை. 


இராகம்:நாட்டை தாளம் 


சகமபநிச சநிபமகசு 


{ 


36-வதுமேளத்திற் 

பிறந்தது 
. 


முதனிலை 


சுகவழிதனையறிமனமேஅதைத் தொடர்ந்துநில்அநுதினமே. 


சுகவழி 


இடைநிலை 


தகவழியாதுநீதருமத்தைப்பேணு சன்மார்க்கம்சாற்றிடும்சாதனம்பூணு 


சுகவழி. 


இறுதிநிலை இறைவனைமறவாதேஈகையைத்துறவாதே எந்தநல்உயிருக்கும்தொந்தரவுதராது குறைகளைமுறையிட்டுநிறைபெறத்திருந்திடு குஞ்சிதபதநிழல்வீடுகொண்டிருந்திடு 


சுகவழி. 


மம 


க 


ப 


| 


. 


ம 


ன 


மே 


. 


சு 


க 


வ 


னை 


ழி 


த 


க 


ம 


ம 


LD 


1. 


| 


க 


. 


. 


பசி 


பநிச்சாநிபாமபமபநிபமகசா 

வழிகன 


ம 


ன 


79 


தைத் 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


2. 


ச 


நீ 


Irri 


. 


மா 


ச 


| 


ச்நிபமக 


ச் 


| 


A 


கா:க ந்துநில் 


எது 


. 


தொ 


. 


கமபநிச் 


கா 


ம 


| 


. 


: 


ச 


. 


நியாமபநிபமகசா 
வழிதனை 

றி 


சுக 


ng 


LO 


தைத் 


. 


. 


. 


en . 


-- 


பபம 


LDIT 


| 


ச்க்ச்நிபமகச 


கமபநிச்க் மே 


| 


ந்துநில்.அ 


தொ 


தின 


77 


. 


. 


காபம 


| 


78 


கமபநீசா,நிபாமபமபநிபமகசா 

வழிதனை 


SI 


ன 


மே 


தைத் 


. 


. 


. 


. 


2. 


: 


ஒ 


| 


ம்க்ச்நிபமகச 


.தொடர்ந்துநில் 


தின 


19 


. 


. 


கமபசாநிபா 


கபம 


ம 


|கா 


மககா 


| 


: 


: 


. 


சு 


க 


வழித 


ஆன 


ன 


எற 


. 


இடை 


மா 


: 


க 


மன் 


சா 


சா 


| 


சா 


சி 


| 


. 


நீ 


ருமத் 


தைப் 


ne 


re 


எனு 


பரி 


கமா 


சா 


| 


ம்ம்க்க்ப்மாக்கா 


| 


க்ம். மத்தைப் 


10 


um 
of 


நீ 


பே 


த 


ருமத் 


1005 


. 


. 


. 


| 


! 


ச்க்ச்நிபமகச 


நிபாப்ம் ற்றிடும் 


பன198 


. 


ர்க்கம்சா. 


. 


. 


. 


. 


ம 


"சுகவழி"முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


ம 


பபாமப 


பம 


| 


. 


| 


பரா 


9 


S 9 


கமககா வா. 

தே 


ஈ 


ஒத 


யைத் 


வா 


. 


இறை 

வனைமற 


. 


. 


. 


| 


க 


க 


மா 


| 


பமகசாசாசக 


பகமபபா 


ப 


IP 


, 


. 


GIC 


எங் 


நல்உயி 


ருக் 


கும் 


வு 


தொந்தர 


. 


. 


. 


| 


:குறைகளைமுறையிட்டு) ;குஞ்சிதபதநிழல் 


;நிறைபெறத் 

கொண் 


திருந்திடு| டிருந்திடு 


| 


| 


சுகவழி. 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


17 


இராகம்: நாகசுராவளி தாளரூபகம் 


சகமபதச சதபமகச 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


: 


முதனிலை புத்தம்புதுவசந்தம்-சகியே பூத்துக்கனிந்ததடீ 


புத்த 


79 


இடைநிலை 


சித்திரைச்சோலையிலே--கலைத் தேனுண்டுபாடிடுவோம்-சகியே மானுடன்ஆடிடுவோம் 


புத்த 


இறுதிநிலை 


1. 


வெள்ளிமலையினின்றே-பொங்கும் வெள்ளப்பெருக்கினைப்போல்-சகியே உள்ளக்குகையினின்றே-பேரின்பந் 
துள்ளிவருகுதடீ-அதை அள்ளிப்பருகிடுவோம் 


புத்த 


2. 


அசையும்காற்றினிலே-அருள்மணம் ஆடிவருகுதடீ-சகியே திசையெல்லாம்பொலிய-அழகுத் தீப்பறக்குதடீ-பாட 
நாப்பறக்குதடீ 


புத்த 


3. 


ஊகத்தைத்தூண்டுதடீ-உலகில் உண்மைப்பொருள்காணத் தாகத்தைத்தூண்டுதடீ-தெய்வ மோகத்தைத்தூண்டுதடீ-சக்தி வேகத்தைத்தூண்டுதடீ 


புத்த 


ச் 


= 


ப 


ம 


. 


பமாடிமககா 


. 


G.( 


புத்தம் 


வ 


பு 


ச 


து 


யே : 


. 


. 


. 


ச்ச் 


கா 


மா 


ம 


,பபாதச்தபமபம|மா 

தம் 


புத்தம் 


ச 


கி 


யே 


. 


. 


. 


ம 


ம 


க 


மப 


தச்தா 


| 


= 


தச்தாதபட ந்த 


பூத்துக் 


கனி 


டீ 


வசந்தம் 


. 


. 


. 


. 


மக 


- 


ம 


க 


பததச்தாதபபா கனி 


கமமபதச்க்ா சகியே 


பூத்துக் 


ந் 


. 


28 


81 


ச் 


கா 


82 . 


மா 


பமாமமககா 


. 


> 


- 


ச்க்ம்க்:ச்தபா:[பம் •புது 

சந்தம். 


புத்தம் 


கியே 


வ 


. 


. 


. 


. 


க 


|பா 


.கம 


: 


மபதச் 


சா 


1 


ம 


க 


, 


. 


பூத்துக் 


கனி 


ங் 


mg 
$ 
+ 


ச் 


ச் 


|ப 


பா: 


| 


. 


. 


G.C 


s|s 


புத்தம் 


பு 


ru 


பா 


இடை 


சா 


பா 


: 


க 


ம 


த ரைச்சோலையி 


சித்தி 


லே 


த)சா 


. 


8. 


ம 


-க 


க 


ச் 


4. 


: 


ப 


* 


29 . 


திரைச்சோலை 


லே 


க 


த 


ச் 


8. 


கா 


க்ப்ம் 


சி. 


ச் 


ப்ம்|க்ர டு 

வோ 


யே 


. 


தே 


109 


ண்டு 


டி 


. 


ம 


3. 


* 


ச் 


ச 


மக 


== 


ச் 


த 


5. | - 


ரைச்சோ 


லே 


க 


சித்தி 


லை 


த் 


. 


. 


கா 


ச் 


== 


--- 


: 


ப்ம்ம் ம் 

வோ 


:க்ம்க்ம்ம்க்ரப்ம்மா:) சகியே 


ம் 


. 


தேனுண் 


. 


. 


ச்ததபபமபா 


= 


கக 


மப 


S G 


- 


வோம் 


யே . 


. 


ஆ.டி 


மா 


. 


. 


. 


. 


ம 


மா 


தச்க்க்:ச்தபா:ப 


ULOIT 


ச் 


. 


மககா 


ச் 


யே 


. 


புத்தம் 


. 


ம 


. 


மபததச 


க 


பூத்துக் 


கனிந்த 


. 


த 


தா 


ம 


தா வெள் 


த ம 


தாதா லையில்நின் 


ளி 


றே 


தா 


த 


தாதா 


த 


க் 


ச 


84 


வெள் 


ளிம 


லையில் 


றே 


பொங்கும் 


:பாதத- 


காசா 


மா 


ப 


வெள்ள 


ப்பெருக்கி 


னைப் 


போ 


ல் 


பமா 


றே 


வரு 


| 


உள்ள=க்குகையினின் 

| :அள்ளி 


;பேரின்பம் துள்ளி 

டீஅதை | ப்பருகிடு வோம்==;சகியே (புத்த) 

T 


யே. 


. 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


18 


அண்ணாமலைப்பல்கலைக்கழகத்துத்தமிழாசிரியர், வித்துவான்.மு.அருணாசலம்பிள்ளைஅவர்கள்இயற்றியவை 


இராகம்: 

சுத்ததன்யாசி தாளம் 

ரூபகம் 


சகமபரிச சநிபமகச 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


வாழ்த்தவேண்டுமே(நாம்)நம் வள்ளல்அண்ணாமலையரசனை 


வாழ்த்த, 


இடைநிலை வாழ்த்துவதேநம்மனமகிழ்வது தாழ்ச்சியில்லைபுகழ்ச்சிபெரிது 


வாழ்த்த. 


இறுதிநிலை 


1.ஆங்கிலந்தென்மொழிஆரியமென்மொழி 

ஆந்திரம்மலையாளமுதல்மொழி ஓங்கிவளரப்பல்கலைக்கழகம் ஊழியளவும்வாழச்செய்தலால் 


வாழ்த்த. 


* 85 


98 


2.நந்தமிழ்நாட்டில்பைந்தமிழிசை 

ஞானம்பரப்பும்மேன்மைபெற்றதால் எந்தமக்களும்தாய்மொழிப்பாடலை ஏற்றுணர்ந்துமேபோற்றவைத்ததால் 


வாழ்த்த. 


3.நன்றிமறப்பதுநன்றலதென்றுமுன் னாட்.பெரியோர்சொலும்நல்லுரையறிவோம் இன்றுநமக்கிணையில்லாஉதவியால் இன்பமுறுத்தியபண்பினனாதலால் வாழ்த்த. 


முதல் 


UN 


LDTULOLO 


கமா 


பா 


. 


கம 


| 


ழ்த்தவே 


ண்டு 


மே 


. 


ம் 


. 


2.பநிபாச்நி 


- 


-- 


க 


கு 


பமாபமமகமாபாச்நிய ழ்த்தவே. ண்டுமே 


5.6 


. 


கா 


|| 


மாT 


ம மக 


| 


19 


ழ்த்தவே 


மே 


. 


. 


ண்டு 


. 


Ig 


ம் 


ம்க்ச்நி 


மா 


ப10ம 


மா 


-- 


ம 


கா 


ழ்த்தவே 


ணடு 


மே 


. 


. 


. 


S. 


5 


ம 


ம 


-- 


ம 


க 


க 


ச 


| 


கமக 


LJ 


வள் 


ளல்அ 


ண 


ம 


. 


. 


a 


. 


ச 


ம 


நி 


மா 


மம 


க 


um 


- 


. 


: 


1 


வா. 


சரி 


வே 


OT 


எது 


1 


இடை 


பரி 


பரி 


| 


DF 


ச்நிசா 


. 


1 


. 


1 


வா 


சரி 


தே 


நம் 


ன 


. 


ம 


. 


சி 


வ 


. 


நிச்க்ச்ச்நிநிப 


--- 


நீ 


If 


கா 


சா 


1 


வா . 


ழ்த் 


வ 


தே 


நம் 


ம 


ம 


. 


கி ழ் 


. 


87 


1 


ம்ம்க்க்சா= 


சா 


4. 


1 


88 


- 


தா, 


மாரி 


யில்லை 


4 


கழ்ச் 


*no 


ரி 


. 


ப 


. 


ம்க்ச்நி 


மாபம 


ம 


க 


|நீ 


; 


: 


: 


வா 


சரி 


வே 


COS 


ண்டு 


மே 


. 


. 


- 


ம 


| 


மாபமமக 


க 


க 


35 


கமமா மென்மொழி 


5 


லந்தென்மொ 


ழி 


. 


க 


மா 


கமகா 


க 


க 


= 


ச 


க 


ம.ம 


தி 


ரம் 


மலை 


19 


ல்மொ 


ழி 


. 


. 


. 


பரி 


சா 


:| 


ச் 


--- 


க 


சா 


ச் 


பதி 


1 


. 


க 


வ 


19 


ரப் 


ல 


க 


கலக் 


க 


ழகம் 


. 


நிச்ச்ச்நிய 


- 


நீ 


| 


க் 


ச் 


. 


வ 


19 


ரப் 


லைக் 


S 


கம் 


ம்ம்க்க்சா 


ப 


= 


ம 


சா வும் 


பி.சி. 


ழி 


வா 


3 


செய்த 


லா 


. 


. 


. 


. 


. 


க 


ச்நி 


-- 


- 


. 


: 


மாபமமகமாநி ழ்த்தவே 

ண்டுமே 


. 


. 


19 


இராகம்:சுபபந்துவராளி 

:ஆதி 


ஆ:சரிகமபதநிச 

சநிதபமகரிச 


{45-வதுமேளம் 


தாளம் 


| 


| 


முதனிலை 


அரசேபெருமைஅண்ணாமலையே அவனியிலேயுனக்கிணையிலையே 


அரசே. 


68 


இடைநிலை 


06 


உரைசெய் 
யடியார்க் 
குதவுஞ் 
சிவனருள் 
உண்மையினாற்பலவழிகள்வாழ்கவே 


அரசே. 


இறுதிநிலை 


1. 


ஐயாநினதுதிருக்கையாற்செய்யறங்கள் 
அளவிலையேதிருமகள்தருநலங்கள் எய்தாதனவுளவோநின்சீர்த்தி 
என்றும் 
நிலைபெறும்இதுவே 
நேர்த்தி 


அரசே. 


2. 


உன்னை 
யடுத்தவர் 
வாழ்ந்திடச் 
செய்வாய் னதுபகைவர்மிகத்தாழ்ந்திடச்செய்வாய் 
பொன்னிநகர் 
வணிகர்குலமுதல் 
மணியே புலவர்சொல்மாலைபுனைந்தகண்மணியே அரசே. 


3.பெற்றால் 
உனைப்பெற்றவர்போற் 
பெறவும் 

பிறந்தால் 
உனைப்போல் 
பிறவியி 
லுறவும் 


|| 


மற்றார் 
தவம் 
புரிந் 
தாரறி 
யோமே 
மனமொழி 
யாலுனை 
வாழ்த்திடுவோமே 


முதல் 


மா 


. 


ம 


கா 


ரீ 


ச 


. 


19 


மை 


ண் 


. 


. 


. 


ma 


. 


மா 


7.|: 


பன 
* 


கா 


9 


க 


. 


சே 


பெ 


ைைம 


ண் 


ை 


ம 


லை 


mg 


3.சநிசரீகா 


மாமா 


, 


தப 


•அரசே 


.பெருமை 


{0 


ம 


&ல..யே 


. 


| 


நிதபபம 


அவனியிலே 


8.• 


. 


இ 


கண 


. 


. 


91 


! 


பா:: 


. 


. 


1: 


ப 


92 


யே 


அரசே 


பெ 


மை 


. 


. 


இடை 


;ச்ச்நிச்நிதா,சாச்நிச்ாசா|;நிச்ரிகா 


* 


உரை 


.செய் 


அடி 

யார்க்கு 


தவு 


ம் 


வ 


ன 


* 


ள் 


சாச்ச் 
நிதநிசாரிச்நீ 
, 
தபமா 
, 
த 
நீச்ா 
| 
; 
நிச்ரி 
ச்ரீ 
க்ா 


ரி|ரிச் 


கா 


உரை.செய் 


. 


ய.டி.யார்க்கு 


தவும் 


வ 


. 


ன 


ள் 


;க்ப்ம்க்ரீசாரிக்ரிச்சாச்நி|தாதச்நிதபம 


த 


ம 


ண 


. 


மையினாற் 


. 


ழிகள் 


வா . 


ழ்க 


வே 


நி 


“ 
“அரசேபெருமை 


மூன்றாவதுசங்கதியைப்பாடி.நிறுத்தவும். 


தாபா 


|: 


மாதபமக 


ப 


நீ 


. 


ன 


து 


கை 


செய் 


s. 


. 


றங் 


கள் 


சகரிசசா 


க 


மா 


|பா 


அளவிலையே 


ரு. 


கள் 


லங் 


9 


5 . 


; 
எய்தா 
தனவுள;வோநின்சீர்த்தி 

| ;யென்றும்நிலைபெறும்:இதுவே நேர்த்தி:(அரசே) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


20 


ஒ 


சரிகபதநிச 


இராகம்:மலையமாருதம் 

:ரூபகம் 


{ 
" 


16 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


தாளம் 


93 


94 


முதனின் வாழியசெந்தமிழ்நாடு வாழ்கவாழ்கவேஎன்றும் 


வாழிய 


இடைநிலை 


ஆழிசூழும்பேருலகில் ஆதிநாளில்தோன்றும்நாடு 


வாழிய 


இறுதிநிலை 


1 


தெய்வப்புலமைத்திருவள்ளுவரும் தீரமிகுந்தகீரனாரும் ஐவகையியல்செய்யுந்தொல்காப்பியர் ஒளவையாரும்பிறந்தநாடு 


வாழிய 


2.வடவிமயத்திற்புலிவிற்கெண்டை 

வரைந்தமூவரும்உயர்ந்தவீரரும் கொடையிற்சிறந்தவள்ளல்யாரும் கூடிவாழ்ந்துகுலவுநாடு 


வாழிய. 


3. 


. 


கண்ணகியெனும்பெண்ணரசியும் காரைக்கால்வளர்வீரத்தர்யும் வண்ணமங்கையர்க்கரசியென்னும் மாதராரும்வாழ்ந்தநாடு 


வாழிய. 


4.முத்தமிழ்க்காவியம்செய்யிளங்கோவும் 

மொழியும்சிந்தாமணிசெய்தேவும் வித்தகப்புலமைச்சேக்கிழாரும் மேன்மைக்கம்பரும்விளங்குநாடு 


வாழிய. 


5. 


சைவசமயகுரவரான சம்பந்தாதிநால்வரோடு பொய்கண்டகன்றமெய்கண்டாரும் புனிதமாகப்பிறந்தநாடு 


வாழிய. 


/ 


. 


முதல் 


. 


| 


பா 


கா 


பா 

தா ழிசெந் 


வா 


10 . 


மிழ் 


. 


டு 


95 


2. 


--- 


-- 


- 


பகதப 


96 


- 


பாதாச்நித| வழி.யசெந் 


* 


மிழ் 


நா 


. 


டு 


3. 


கபா 


| 


--- 


வா 


ழியசெங் 


. 


மிழ் 


. 


. 


த 


. 


FIT 


நீ 


: 


க 


, 


வாழ் 


வா 


ழ்க 


வே 


என 


ம் 


. 


. 


- 


த 


- 


--- 


கபாதநிசா: பழியசெந் 


வா 


. 


மிழ். 


த 


. 


சா 


: 


க 


ப 


ச 
ரி 
ச 
நி 
த 
நீ 
| 

ழ்க 


. 


சிபா 


கவா 


வே 


. 


. 


. 


. 


சா 


. 


SA 


தா செ 


வா 


ந் 


மிழ் 


list 


டு 


- 


- 


இடை 


| 


க 


ப 


த 


4. 


ழிசூ 


ழும் 


179 


ல 


ல் 


- 


சா 


பத| 


ச் 


= 


கதப 


ளில் 


தோ. 


ன 


Iขา 


. 


. 


நி. 


9 


தா 


: 


|| 


= 


கா 


- 


ப 


uro 


ழி 


செ 


ங் 


த 


மிழ் 


. 


Jg 


சம் 


; 


கா 


கா 


| 


19 


க 


गी 


சா| 


தெய் 


வப் 


பு 


ல 


மைத் 


வள்ளு 


re 


ரும் 


. 


* 


19 


கா 


கா 


| 


க 


தாநி 


= 


- 


க 


க 


1 


தெய் 


வப் 


ல 


. 


மைத் 


தி 


G 


வளளு 


வ 


ரும் 


. 


: 


சா 


க 


-- 


-- 


க 


ப 


மி, 


கு 


ங் 


த 


ரும் 


97 


: 


க ப 


க 


- 


கா 


86 


வ 


யி.யல் 


செய் 


தொல்காப்பி 


. 


8. 


ப் 


க் 


-- 


தபத| 


நி 


ச் 


நி 


க த 


गा 


ரும் 


. 


வை 


. 


S 


த 


டு 


at . 


க 


பா 


3 


தா 


; 


| 


LIIT 


- 


கா 


ரீ 


வா 


ழி 


செ 


ங் 


மிழ் 


கா 


21 


தர்பார் 


இராகம்: தாளம் 

: 


சரிமபத சநிசதபமரிககரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது. 


முதனிலை 


வீரத்தாயர் 
வாழ்ந்த 
நாடு மேன்மையிழந்துபோகலாமோ 


வீர. 


இடைநிலை 


ஆரைத்தான்சொல்லுவோம்எங்கள் அன்னைமாரேதிண்மைகொள்வீர் 


வீர. 


* 


இறுதிநிலை 
1. 
போரிற் 
புதல்வன் 
புறந்தந் 
தானென்று 

புகன்றதுகேட்டுள்ளம்நொந்து வீரர்மரபையிழிவுசெய்தவன் மிசைந்தமார்பைஅறுப்பேனென்ற 


வீர. 


2. 
ஆனையைக்கொன்று 
களத்தில் 
வீழ்ந்த 

அருமைமகனைஆய்ந்துகண்டு மானம்அழியவில்லையென்று மகிழ்ந்துகண்ணீர்வடித்துநின்ற 


. 


99 


100 


3.தந்தையுங்கணவனுந்தமையனும் 

சமரில்மடிந்தஅமையந்தன்னில் வந்தபகையைக்கண்டுவெகுண்டு மகனைவென்றுவாவென்றேவும் 


. 


முதல் 


சா 


பா யர் 


| 


.. 


தா 


ம 


ப 


ID 


ம 


ம 


| 


- 


வா 


ழ்ந் 


டு 


. 


2. ; 


m 


ம 


( 


| 


8.( 


தா 


ர் 


18 


தா 


நீ 


ம 


|ரீ 


ச 


. 


ழ்ந்த 


நா 


. 


ம 


| 


5 


மே 


ன் 


மை 


சா 


பன 


LIIT 


| 


த 


ம 


ம 


த 


ung 


க 


லா 


மோ 


. 


! 


ச் 


ச் 


ம.ப 


த் 


யர் 


. 


ம 


ம 


ம 


ம 


ரி 


5.6 


வா 


த 


நா 


டு 


. 


சா 


. 


| 


101 


இடை 


To 


தா 


ன் 


சொல் 

லு 


சு 


. 


ப 


வோ 


1 


த 


( 


ம 


சா 


. 


ம் 


S. 


| 


ரைத்தா 


ன் 


சொ 


ல் 


சா 


வோம் 


ங் 


ள 


கா 


கா 


ரி 


4. 


நீ 


நீ 


ம 


ப 


அன் 


னை 


மா 


ரே 


சா 


ம 


ம 


9 6 . 


ண 


மை 


கொள் 


வீ 


49. 


“வீரத்தாயர்"முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


ம 


பா 


| 


2.5 


போ 


த 


வன் 


. 


த 


| 


ம 


ரி 


க 


க 


ரீ 


றந் 


தந் 


னெ 


. 


. 


. 


2. ; 


ம 


ம 


நீ 


| 


போ 


ரிற் 


2. 


பு 


வன் 


ஒ 


. 


Cs 


| 


ம 


றந் 


தா 


னெ 


ன 


தா 


| 


பு 


கன 


ற 


கே 


பட் 


டு 


103 


ச 


. . 


| 


ச 


SS 


104 


ள 


ளம் 


99 


ம 


, 


தா 


சா 


| 


ரர் 


ம 


பை 


சா 


| 


1 


. 


இ 


மூ 


வு 


செய் 


த 


ம 


ம 


சா 


: 


S. 


LO 


. 


ம் 


வ 


19 


ரர் 


. 


ம 


ரீ 


ச் 


ச் 


ரி 


ச் 


| 


ம் 


- 


ம் 


ப 


(9 


தி. 


இ 


ழி 


too 


- 


பதி 


ச் 


ச் 


ர் 

சி மா 


ப 


| 


வன் 


மி 


சைந் 


த 


ர் 


பை 


ம 


க 


க 


Cs . 


ச 


ம 


த 


* 


. 


து 


ப்பே 


. 


ன 


ன 


ற 


ச் 


“ 
வீரத்தாயர் 
” 
முதனிலையைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


. 


22 


. 


இராகம்:தாத்திரி 

ஆதி 


தாளம் 


சரிமபதநிச 

தபமரிச 


63-வதுமேளத்திற் 

பிறந்தது 


. 


பிற 


முதனிலை தமிழேதமிழர்கள்செல்வம் 
சார்புவேண்டாமல்தனித்துவழங்கவல்ல 


தமிழே. 


105 


இடைநிலை 


106 


அமிழ்தே 
வரினும் 
அதைவிரும்போமே 
அருந்தமிழ்அன்னையின்அடிபணி 
வோமே 


தமிழே. 


இறுதிநிலை 


1. 


இயலிசைநாடகம்என்பதோர்பிரிவு 
எந்தமொழியிலுண்டுஇயம்புவீர்சிறிது 
அயல்மொழிக் 
கலப்பினால் 
அழிந்தது 
போதும் ஆக்கம்பெறமுயன்றுகாப்போம்எப்போதும் 


தமிழே. 


2 


வடபுலஇமயத்தில்வரைந்ததுந்தமிழே 
வணங்காதமன்னரைவணக்கியதுந்தமிழே 
கடலும்மலையுமெங்குங்கமழ்வதுந்தமிழே 
கதைபேசித்திரியுங்காலம்இதுவலவே. 


தமிழே. 


முதல் 


LO 


ழே 


மி 


ழர் 


கள் 


. 


ச 


ச 


as . 


செ 


ல 


வம் 


2. 


ம 


| 


சில 


மூர் 


கள் 


1 


| 


ரி 


ச 


செ 


ல 


வம் 


ச 


ம 


LIIT 


LJ 


ம 


T 


சா 
ழே 


மூர் 


கள் 


: 


| 


| 


செ 


ல் 


வம் 


பி 


•Co 


eo . 


9 


ரி 


ம 


* 


ர்பு 


வேண் 


ம 


லே 


. 


1071 


ம 


| 


ரீ 


ம 


L0 


108 


தா னித் 


வ 


சி 


வ 


ல 


ரீ 


த 


ம 


சில 


க 


ன் 


. 


நீ 


| 


* 


ல் 


ம் 


. 


ch 


ம 


* 


hi 


வேண் 


. 


ம. 


லே 


៦ 


ம 


| 


ம 


ப 


ம 


ச 


2.5 


னித் 


சி 


ங் 


க 


வ 


ல 


ஏ .. 


பர் 


ம 


ம 


| 


ழே 


பனி 


கள் 


109 


. 


. 


. 


ம் 


வ 


மிழ் 


ன.8 


9 


9 


1 


3 


மே 


பாடு 


ரும் 


வி 


* 


RO 


து 


சி 


8. 


ச் 


ஆ 


| 


* 


சா 


8 


: 


. 


. 


பா 


జాలి 


பிர 


s.8 


9 


ரி 


9 


៦ 


நீ 


09 


பாடு 


5. 


2 


Fe 


சி 


: 


* 


ச் 


S 


SK 


. 


19 


ரி 


G 


தே 


d 


நீ 


: 


10g 


. 


வம் 


ல 


: 


| 


ரீ 


1 


சா 


| 


பு 


110 


அ 


தை 


வி 


ரும் 


போ 


மே 


ரிடம் 


ப் 


ம் 


ச் 


SS 


ச் 


த 


1 


. 


ந் 


ரு 


த 


மிழ் 


ன் 


கன 


யின் 


. 


: 


ப 


S. 


01 


| 


த 


ப 


ம 


ம 


ச| 


ப 


ணி 


வோ 


மே 


ச 


ச் 


ம 


ம 


ச 


| 


சில 


சி 


. 


ர் 


ள் 


. 


1 


செ 


வம் 


, 


மா 


ம 


மா 


. 


பா 


1 


இ 


ய 


லி 


கா 


கம் 


| 


த 


த 


| 


. 


தோ 


ர் 


10D 


re 


ச் 


நீ 


பா 


ம 


த 


| 


லி 


கம் 


சை 


கா 


Tal 


. 


ப 


: 


ர் 


109 


ப 


தோ 


வு 


2 . 


. 


நி 


ரீ 


தா 


| 


த 


179 


ழ| 


லுண 


எரு 


S 


. 


ம 


ச 


: 


] 


S 


: 


ப 


2 


யம் 


றி 


. 


. 


நீ 


சா 


பரி 


: 


அ 


யல 


மொ 


ழிக் 


லப் 


பி 


லை 


111 


நி 


சா 


ரி 


ச் 


| 


ரீ 


| 


112 


அ 


C. 


ழிந் 


போ 


1ம 


ப 


த 


15 


ரி 


ச் 


| 


4.S 


(.5 


யல் 


மொழி 


கி 


ல 


ல 


சா 


SK 


1 


பி. 


நி 


ச் 


. 


அ 


ழிங் 


த 


போ 


தும் 


ம் 


ப் 


Ti 


ச் 


| 


க் 


.9 


பெ 


ற 


மு 


த 


நீ 


ம 


ம 


LD 


காப் 


போ 


5. 


எப் 


பாது 


. 


ம 


1 


| 


சிவ 


. 


பசி 


கள் 


| 


. 


செ 


ல 


வம் 


23 


தன்னியாசி 


இராகம்: தாளம் 

: 


சகமபநிச சநிதபமகரிச 


{8 


8 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


மாதேநீதூதுசெல்லடிஎன்காதலர்பால் 
மையல் 
மீறுதல் 
சொல்லடி 
வருவாரடி 


மாதே. 


113 


114 


இடைநிலை ஏதேதோஇந்தவூரார்தீதேபுகன்றார்நேராய் 
பேதையென் 
மன 
நிலை 
யாதும் 
அறிவா 
ரிலை 


மாதே. 


இறுதிநிலை 


1.பாடாள்செந்தமிழிசை-பாலும்பழமும்உண்ணாள் 

சூடாள்குழலில்மாலை-தூயஉடையும்எண்ணாள் 
ஆடாள்நறுநீரினில்-அஞ்சனமும்எழுதாள் வாடாநின்றாள்ஒருபெண்-மன்னாவந்துபார்என்ன 


மாதே. 


2. 


நெஞ்சிலும்விழியிலும்-நீயேயெப்போதும்உள்ளாய் 
வஞ்சிக்கொடி 
யிடையாள் 
- 
மாலைவரவு 
கண்டு 
அஞ்சுமுகம் 
உடையாள் 
- 
ஆறுமுகம் 
ஆயினாள் கஞ்சநிகருன்கையால்-கண்ணீர்துடைப்பாயென்னமாதே. 


முதல் 


பல 


நீ 


த 


ப 


பன 


தே 


செ 


ல 


| 


பரி 


ச் 


தா 


: 


LD 


| 


2.8 


டி 


ன 


கா 


. 


லர் 


த 


. 


2. 


பன 


நீ 


, 


பல 


மா 


. 


| 


ப 


மா 


கல 


. 


செ 


2. 


. 


ல 


: 


பம 


டி 


18 


ன் 


கா 


. 


த 


. 


ல 


ல் 


. 


3. 


க 


மபநிபநி 


4. 


Ch 


: 


; 


பபம 


காமா 


( 


IDIT 


. 


செ 


ல 


. 


. 


சா 


| 


சாச்ச் 


ப 


ம 


க் 


| 


19 


ன் 


. 


பால் 


115 


மபபநி 


ச் 


தாபா 


இ . 


ம 


மா 


116 


தே 


செல் 


ல 


கா 


4. 


க்ம்ம்க்ரி 


மக 


எ 


ன் 


கா 


த 


ல 


பா! 


ல் 


கா 


மா 


2. 


. 


C 


ப 


ம 


கா 


.. 


. 


க 


யை 


யல் 


மீ 


தல் 


சொ 

ல் 


ல 


| 


S 


G.& 


வா 


மா 


ப 


தா 


| 


மர 


தே 


நீ 


செ 


ல் 


| 


: 


H 


நீ 


ம 


க 


தா 


க 


ச 


LA 


இடை 


| 


தே 


பகல் 


த 


735 


ரார் 


. 


4. 


ச் 


|பா 


த 


நி 


10 


.ே 


ஸ் 


சா 


pg 


தே 


* 


H 


ர் 


19 


. 


. 


. 


. 


ச்நிதபமக 


2. 


க 


மபநிரி 


தா 


. 


மா 


| 


தே 


தோ 


TET 


ரார் 


. 


. 


. 


. 


. 


பமா 


த 


से 


நி 


. 


ன் 


F 


தே 


ர் 


ພໍ 


. 


919 


S 


. 


. 


ச் 


ம் 


க் 


ரி 


ச் 


சா.சா 


நீ 


ச் 


சா 


8 


ச் 


தா 


| 


19 


யென்ம 


ன 


நி 


. 


-- 


. 


தெ 


. 


பசு 


| 


க 


LIT 


ப 


5. 


றி 


லை 


117 


. 


முதனிலையைப்பாடி.நிறுத்தவும். 


118 


மாதேநீதூது 


> 


| 


ள் 


செந் 


த 


மிழ் 


சை 


. 


கா 


LOIT 


; 


| 


ம 


ரி 


கா 


; 


ச 


க 


ப 


. 


லும் 


ழ 


மும் 


ண 


(ல 


21 


ப 


மா 


பா 


ள் 


செந் 


மிழ் 


இ 


சை 


கா 


மா 


ப 


. 


கு 


| 


பம 


க 


ரி 


க 


ரி 


நி 


ப 


.சா 


லும் 


மும் 


டை 


ணாள் 


. 


நி 


தா 


. 


நி 


கா 


மா 


கு 


லில் 


லை 


மா 


| 


நீ 


ச் 


தூ 


டையும் 


எ 


1. ை 


. 


. 


ண 


ள 


ஆடாள்நறுநீரினில் 

ஞசன! 
மும் 
எழுதாள் 

i வாடாநின்றாள்ஒருபெண் மன்னாவந் 
துபார் 
என்ன 
.. 
( 
மாதே 
) 
) 
) 

இதைஇடைநிலைபோற்பாடுக. 


24 


இராகம்: 


அம்சத்தொனி 


சரிகபநிச சநிபகரிச 


29-வதுமேளத்திற் 


1.. 


தாளம் 


பிறந்தது 


முதனிலை 


பழந்தமிழ்வீரன்உயர்ந்தஉறுதியைப் பகர்ந்திடல்எளிதாமோஎன்னாலே 


| 
பழந் 
. 


11913 


இடைநிலை 


120 


எழுந்ததுபோரெனில்கிளர்ந்தெழும்அவனுளம் எதிரிமுன்நின்றுகண்இமைப்பதும்செய்யான் 


பழந். 


இறுதிநிலை 


1.முகத்தினும்மார்பினும்தைத்தபுண்விரும்பும் 

முதுகிற்புண்படுமேல்உயிரையும்விரும்பான் பகைத்திடில்எழுகடல்படையையும்வெல்வான் பணிந்திடில்உலகெலாம்நினதெனச்சொல்வான் 


பழந். 


2.திரண்டகல்போலும்இரண்டுகையுடையேன் திண்மையில்லாவொருகையுடையானையை மருண்டுகொல்வேனோஎன்பான்போர்செய வாராநாள்களைவழுவெனக்கொள்வான் 


பழங். 


முதல் 


ச் 


சா 


ச் 


ரன 


மிழ் 


முந் 


ப 


நி 


பரி 


கா 


ப 


உ 


யர் 


ronce 


HQ 


ச் 


ச் 


2.; 


நி 


பி. 


ச் 


1 


1 


ரன 


5 


ழந் 


ழ் 


-1 


சா 


கா 


: 


A 


C 


ங் 


யைப் 


தி 


த 


சா 


ரீ 


ரி 


: 


ப 


| 


கர்ந் 


தி 


டல் 


ளி 


தா 


சா 


1 


க் 


m 


நி 


க 


பலம் 


[T. 


1099 


3லே- 


122 


மங் 


சி 


ரன் 


1 


கா 


| 


, 


சு 


" 


யர் 


ந் 


யைப் 


- 


ரீ 


ரி 


| 


கர்ந் 


தி 


டல் 


19 


ளி 


1 


க் 


சா 


| 


ச 


- 


/ 


1113 


199 


ை 


1. 


மல் 


! 


1 


-ச் 


ச் 


பரி 


சா 


* . 


வரி 


சின 


8 


இடை 


க் 


S 


கா 


க்க 


கா 


19 


முந் 


பாது 


னில் 


10 


சி. 





ரீ 


க் 


ரீ 


- 


சா 


ச் 


17 


ளர்ந் 


தெ 


மும் 


re 


(09 


ளம் 


2.: 


க் 


. 


11. 


ரி 


ச் 


ச் 


சா 


ச் 


ச் 


ப 


க் 


எ 


முந் 


urig 


. 


ரெ 


னில் 


. 


ரீ 


க் 


. 


ச் 


Us 


ச 


| 


|| 


ளர்ந் 


தெ 


மும் 


ை 


ளம் 


: 


ச் 


* 


க 


ரீ 


சா 


2 


ச் 


| 


முன் 


கண் 


. 


[7 


| 


ப 


க 


. 


நி 


177G 


ம் 


. 


செ 


ன் 


123 


ச் 


4. 


8. 


க் 


ச் 


124 


வரி 


மி 


ரன் 


ப 


நி 


கா 


| 


சா 


பதி 


யர் 


யைப் 


mirnice 


! 


ப 


பா 


. 


| 


கர்ந் 


டல் 


ளி 


. 


க் 


சா 


| 


ச் 


சி 


ES 


க 


க 


மோ 


1.D 


லே 


ச் 


சா 


சா. 


| 


ப 


வரி 


மிழ் 


வீ 


ரன் 


சா 


நி 


4. 


க 


ப 


மு 


கதி 


தி 


னும் 


மா 


ர் 


.. 


: 


| 


க 


* 


8.க 


தை 


புண் 


பு 


ம் 


கா 


ரீ 


க 


பூ 


பா 


மு 


கிற்புண் 


மே 


ல் 


க 


| 


ப 


ய 


ரை 


யும் 


வி 


ரு 


பான் 


பகைத்திடில்எழுகடல் படையையும்வெல்வான் 

| 

| பணிந்திடில்உலகெலாம் 
;நினதெனச்சொல்வான்!(பழந்தமிழ்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


அனா 


125 


25 


126 


இராகம்: தாளம் 


சங்கராபரணம் 


- 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


29-வதுமேளம் 


முதனிலை 


எனக்கொரு 
வரந் 
தருவாய் 
முருகையனே 
எனக்கொருவரந்தருவாய் 


எனக். 


இடைநிலை 


உனக்கொருகுறையிலைஒருவரந்தருவதால் 
உலகில்கண்கண்டதெய்வம்உன்னையன்றிவேறுண்டோ 


எனக். 


இறுதிநிலை 
வந்தவர் 
வாழ்த்தினும் 
வசைமொழி 
கூறினும் மாநிலமேபெறினும்வறுமைவந்துறினும் 


சிந்தைகலங்காமல்முந்தைநாளிலே 
செய்த 
வினையின்பயன் 
என்றே 
தெளியும்படி 


எனக. 


முதல் 


. 


க 


மா 


தா 


ச 

எ 


னக 


கொ 


வ 


4. 


ப 


ம 


வாய் 


மு 


கை 


G 


ய 


. 


னே 


2. 


ச 


னக் 


கொ 


ரந் 


-- 


ச் 


சி. 


ச் 


நி 


ம 


- 


வா 


ரு 


கை 


னே 


127 


3. 


ச 


மா 


128 


னக் 


JEO 


ரு 


ரந் 


ரு 


ச் 





ம் 


சி. 


சி 


| 


ம 


க 


ப 


வா 


S 


னே 


மா 


த 


க 


நீ 


So. 


| 


. 


னக் 


கொ 


. 


ரு 


re 


ரந் 


5 . 


ரு 


| 


-ம 


க 


ரி 


| 


ung 


ய் 


மு 


கை 


m 


னே 


க 


பன 


பதி 


னக் 


கொ 


G 


ரந் 


சா 


வாய் 


இடை 


நீ 


த 


க 


புதி 


னக 


கொ 


G 


றை 


. 


மா 


ச் 


க வ 


ரந் 


தால் 


: 


ச் 


மா 


பா. 


ரீ 


. 


ன 


சி. 


S 


றை 


ல் 


லை 


க 


சா 


ரு 


வ 


ரங். 


த 


ரு 


தால் 





. 


: 


ரீ 


ல 


கில் 


கண 


6 


தெய் 


வம் 


ச் 


| 


ச் 


க 


னை 


ன 


re 


Ig9 


פרע 


129 


. 


ச 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும் 


"எனக்கொரு 


130 


. 


இ 


இறுதி 


மா, 


L 


ம 


மா 


க 


வந் 


வர் 


வா 


. 


ழ்த்தி 
னும் 


. 


ம 


க 


க வ 


சை 


மொ 


ழி 


றினும் 


. 


ம 


கா 


ம 


சா 


| 


S:6 


மா 


ல 


மே 


பெ 


னும் 


க 


ம 


1. 


G.S 


மா றி 


பா னும் 


வ 


மை 


,சிந்தைகலங்காமல் :,முந்தை 

நாளிலே 

| :,செய்தவினையின்பயன்:என்றேதெளியும்படி"(எனக்) 

இதைஇடைநிலைபேர்ற்பாடுக. 


26 


விசாரத 


இராகம்: தாளம் 

: 


சரிமபநிச சநிபமரிச 


( 


15-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


பரங்கிரிப்பெருமானேஉன்றன் பதமலர்பணிந்தேனே 


| 


இடைநிலை 


| 


வரங்கள்பெறவிரும்பிவணங்கிவரும்அன்பரின் தரங்களறிந்தேநலம்தந்தருளும்எந்தையே 


! 


: 


1 


- 


இறுத்நிலை 1.ஏழையென்மனக்குறைநீயறியாயோ 

எங்கும்நிறைந்தநீயெனைக்குறியாயோ 


| 


131 


. 


வாழையடிவாழையாய்வந்தவன்நான்அன்றோ மரபுபிறழநீமறந்திடல்நன் 

நன்றோ 


132 


பரங். 


" 


2.வீரஞ்செறிந்ததமிழ்க்கீரன்"மொழியுகந்தாய் மேலும்பொய்யாமொழியின்பாலேகவிபுனைந்தாய் ஓரஞ்செய்தீடலாமோஉயர்தமிழ்த்தெய்வம்நீயே உன்னையேநம்பினேன்என்னையாண்டருளே 


பரங். 


முதல் 


நி 


மா 


மா 


S 


ரங் 


பெ 


மா 


. 


னே 


{ 


-- 


நீ 


ச் 


மா 


ம 


ப 


ரங் 


ரிப் 


பெ 


மா 


- 


மா 


. 


| 


ம 


ம 


ம 


ச 


னே 


ன் 


ற 


ன 


ச 


ம 


ச் 


ம 


லர் 


ணிந் 


தே 


ச் 


ம 


சு 


H 


னே 


ம 


C 


மா 


| 


ரங் 


பெ 


. 


. 


. 


> 


மா 


. 


| 


ம 


ம 


* 


ப 


னே 


19 


ற 


109 


1 


ம 


மா 


ச் 


| 


ம 


லர் 


ணிந் 


தே 


133 


: 


07 


134 


னே 


1 


ரி 


0 


m 


மா 


ர்ங் 


ரிப் 


. 


பன் 


பெ 


! 


நீ 


| 


ம 


11 


ம 


ன் 


109 


னே 


ச 


ச 


ம 


மா 


ம 


லர் 


ணிந் 


தே 


ரி 


|| 


ச் 


ப 


ம 


ரி 


ப 


னே 


. 


s 


ம 


ம 


பன 


ம 


ரங் 


ரிப் 


பெ 


மா 


பர 


| 


னே 


இடை 


பதி 


D 


ம 


ச 


| 


. 


வ 


ரங் 


கள 


ரு 


ச 


|| 


ம 


| 


fe 


ணசு 


வ 


G 


ம் 


அ 


109 


ரின் 


நீ 


சா 


நி 


ப 


ம 


ப 


| 


9 .9 


10 


ரங் 


கள் 


பெ 


ற 


வி 


. 


ரு 


| 


ம 


ப 


ப 


1 - 


வ 


கை 


Te 


ம் 


19 


ரின் 


ம் 


மா 


மா 


சா 


G.6. 


19 


த 


றி 


தே 


g 


. 


லம் 


135 


ச 


மா 


| 


ம 


ச 


136 


தந் 


ரு 


HO 
) 


ம் 


19 


3 


தை 


யே 


. 





9 


பரங்கிரிப்பெருமானே"முதனிலையைப்பாடிநிறுத்தவும் 


இறுதி 


பா. 


| 


சி 


யென் 


ம 


னக 


றை 


ச் 


பன. 


| 


ரீ 


நீ 


யோ 


1 


ம 


77 


9 


| 


E.S 


கும் 


d ing 


9 


ரி 


ம 


மா 


| 


நி 


M9 


னைக் 


(கு 


றி 


யோ 


*வாழையடிவாழையாய்;வந்தவன்நான்அன்றோ 

ப 

| மரபுபிறழநீ 

;மறந்திடல் நன்றோ 



( 
பரங் 
) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


27 


ஔவை.சு.துரைசாமிப்பிள்ளையவர்கள்இயற்றியது 


இராகம்:இரதிபதிப்பிரியா 


: 


20-வதுமேளத்திற் 

பிறந்தது 


தாளம் 


சநிபகரிச 


. 


முதனிலை 


இனிநலமேதமிழ்மாமகளே,கேள் 


இனி. 


137 


இடைநிலை 


138 


நினைவெலாம்நினைப்பரவவேண்டி. நிகழ்வதாதலால்குறைவதிலாமலே 


இனி. 


இறுதிநிலை 


தான்தனியாம்.தமிழ்த்தாய்நினதாள்பணி தான்புரிவோம்தயங்கோம்இனியாம் தேங்குபுகழ்மிகச்சொல்லும்வளமில்லையோ செஞ்சொல்நலம்பலசெய்திடுவோம்யாம் 


இனி. 


முதல் 


. 


கா 


| 


னி 


ல 


மே 


த 


மிழ் 


. 


ச 

ம 


க 


ளே 


கேள் 


. 


க 


2. 


கா 


னி, 


ல 


மே 


5 . 


மிழ் 


இ 


ச் 


நி 


54 


க 


ளே 


கேள் 


. 


ரி 


கா 


க 


| 


3. ; 


சி. 


ச் 


னி 


மே 


ல 


5 


மிழ் 


. 


1. 


ளே 


கேள் 


மா 


ம 


க 


. 


சா 


| 


னி 


5 


ல 


இ 


எது 


கா 


| 


. 


139 


இடை 


ச் 


ச் 


| 


140 


கன 


லா 


5. 


ன 


ப் 


நீ 


ரீ 


S3 


ச் 


வ 


வே 


ண 


டி 


2. 


சா 


ச் 


ப 


: 


ப 


கன 


லா 


S. 


கன 


கா 


! 


க் 


க 


4. 


சா 


ர 


வ 


வே 


ண 


டி 


நீ 


சா 


ச. 


8. 


கழ் 


வ 


லா 


ச் 


ச் 


| 


நி 


ச் 


ல 


(கு 


லா 


வ 


றை 


ம 


லே 


இனிநலமே 


3-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும் 

ம். 


கா 


கர 


, 


கா 


தான் 


னி 


மிழ்த 


. 


சா 


சா 


| 


: 


கா 


தா 


ணி 


தாள 


க 


க 


| 


. 


தான் 


வோம் 


த 


யங் 


க 


ச 


| 


க 


ச் 


. 


பா ம் 


கோ 


LD 


னி 


யா 


தேங்குபுகழ்மிகச் ,செஞ்சொல்நலம்பல 


I 

; 

செய்திடு 


சொல்லும்வ 

ளமில்லையோ 
| 

| வோம்யாம் 


(இனி) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


141 


28 


142 


பாரதிதாசன்அவர்கள்இயற்றியவை 


இராகம்:சயந்தசேன தாளம் 

ரூபகம் 


சகமபதச 

தபமகச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


: 





முதனிலை வெண்ணிலாவும்வானும்போலே வீரனுங்கூர்வாளும்போலே 


வெண். 


இடைநிலை 


வண்ணப்பூவும்மணமும்போலே மகரயாழும்இசையும்போலே கண்ணும்ஒளியும்போலேஎனது கன்னல்தமிழும்நானும்அல்லவோ 


வெண் 


--- 


| 


இறுதிநிலை 


வையகமேஉய்யுமாறுவாய்ந்ததமிழ்என்அரும்பேறு துய்யதானசங்கம்என்னும்தொட்டிலில்வளர்ந்தபிள்ளை கையினிலேவேலேந்திக்கடலுலகாள்மூவேந்தர் கருத்தேந்திக்காத்தாரந்தக்கன்னல்தமிழும்நானும்அல்லவோவெண். 


முதல் 


சா 


unr1 


- 


பம 


கபம 


த 


ககச 


வெண் 


ணிலா 


வும் 


னும் 


-போ 


லே 


ககசாநிததாசா 


ம 


க 


* 


மா 


ப 


ஙை 


கூர் 


லே 


ளும்போ 


. 


சா 


2.ப 


நிதபா| 


-- 


டாதச 


- 


தபமாபதபமக.ச. 


வென் 


ணிலா 


வும் 


வா 


னும்| 


போ 


லே 


143 


. 


. 


ககசாநி 

தபதா,சா/ 


- 


, 


க 


144 


ர 


. 


கை 


பாடி 


பால் 
110 


லே 


. 


. 


3. 


சா 


சா 


| 


மபதநி 


----- 


5 . 


மபதபமகபமமககச 


வெண் 


ணிலா 


. 


on 
to 


னும் 


ப 


. 


ung 



. 


.லே.. 


. 


. 


--- 


ககசா 
நி 
த 
, 
தா 
பசா 


க 


L 


ம 


த ளும்போ 


கூர் 


லே 


. 


சா 


சாச்ச்நிதபதா,பா 


. 


: 


: 


வெண் 


லா . 


வும் 


. 


. 


... 


: 


: 


; 


: 


இடை 


ச 


சாச்ச்நிதபாமா 


* 


சா 


A 


வண 


ணப்பூ 


வும். 


பாத 
என் 


. 


I009 


லே 


. 


ச் 


LI 


சா 


-- 


ப 


ச்பாதச்சநிதபா, ணப்பூ 


are 


10090 


ம 


ung 
எலி 


லே 


. 


. 


. 


. 


: 


ச்ம்ம்க்க்:க் 


: 


ச் 


க்சாநிதாச்நீ 


தபா 


க 


ழும் 


17737 
h 
. 


லே 


. 


. 


. 


. 


. 


க்ரா 


கா 


| 


சி. 


சாக்மா 


-- 


-- 


ம்ம்க்ப்ம்ம்க்க்ச்சா| 


1999 


ணும் 


ளி 


qiin 


D9 


லே.எ 


ன 


. 


சா 


* 


ம் 


4. 


ச் 


ச் 


நி 


ததபபம கம| 

ல் லவோ 


னல்த 


மும் 


1099 


நா 


. 


. 





வண்ணிலாவும் 


3-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


. 


ம 


பமமக:மா 


1 


. 


. 


மே 


உய 


யு| 


பர 


று 


. 


145 


| 


பதி 


. 


| 


. 


- 


பா 


. 


பமமக:கா! 


146 . 


வை 


க 


19 


I m 


மா 


ம 


க 


த 


பமமக 


காகசசா| தமிழ்என் 


பமமாதபபமம்க 


பாகு 
: 


ய்ங் 


. 


(19 


கா 


12 


| 


சசகமப 


= 


மதபமக 


ன 


என 


னும் 


2 


07 


க 


-- 


.. 


மா 


ககசாநி 
தபத 
:சா! 

டிலில் 


தொட் 


. 


வ 


வாக 


பிள் 


ளை 


Pg 


- 


. 


யினிலே 


வே 


--- 


,லுலகாள் 


5: 


: 


,லேந்திக்:கட 

i தாரந்தக் 


க 


- 


ருத்தேந்திக் 

காத் 


| 


வேந்தர் 
னும்அல்லவோ 


கன 


னல்தமிழும் 


- 


ப 


வெண்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


29 


இராகம்:அலங்காரப்பிரியா தாளம் 

ரூபகம் 


சரிகமதநிச சநிதமகரிச 


. 


10-வதுமேளத்திற் 


{ 
10 


பிறந்தது 


முதனிலை 


ஓவியம் 
வரைந்தான் 
- 
அவன் 
தன் உளத்தினைவரைந்தான் 


ஓவி. 


இடைநிலை 


ஒல்லிஇடைஎழில்முல்லைநகைஇரு 
வில்லைநிகர்நுதல்செல்வியைவைத்தே 


ஓவி. 


இறுத்திலை 


1. 


கூவும்குயில்தனைக்கூவா 
திருத்திக் 
கூந்தல்சரிந்ததென்றேந்தித்திருத்தி 


147 


148 


மாவின்வடுப்போன்றகண்ணைவருத்தி 
வஞ்சியின்நெஞ்சத்தைத்தன்பாற் 
பொருத்தித் தேவைஎழுதுகோல்வண்ணம்நனைத்தே தீர்ந்ததுதீர்ந்ததுசாய்ந்திடேல்என் 


2. 


காதலைக்கண்ணிலேவைஎன்றுசொல்வான் கணவனாகஎன்னைஎண்ணென்றுசொல்வான் ஈதல்லஇவ்வாறுநில்லென்றுசொல்வான் இதழில்மின்னலைஏற்றென்றுசொல்வான் 
கோதைஅடியில்தன்கைகூப்புதல்போலவும் 
கொள்கை 
மகிழ்ந்தவள் 
காப்பது 
போலவும் 


ஓவி. 


முதல் 


தமா 


ம 


க 


க 


மகா 

தா 


ப 


9 - 


. 


வ 


ரைந் 


. 


வன் 


ம 


க 


க 


--- 


ம 


மகா 

தா 


ப 


வி 


யம் 


ரைந் 


வ 


9a) 


. 


ன் 


ன் 


. 


4.| 


நிததம 


ம 


க 


ம 


கா 


| 


-- 


: 


க 


ம 


ம 
அ 


யம்வ 


ரைந் 


ன் 


தா 


வ 


ன 


. 


. 


. 


நிததமம 


- 


க 


மகா 


. 


க 


ப 


க 


1 


. 


யம் 

வ 


ரைந் 


தா 


2. 


வ ன 


தன் 


. 


. 


நி 


ரி 


மா 


= 


ம 


9 . 


ப 


உ 


ளத் 


தினை 


வ 


ரைந் 


தா 


ன் 


ன 


. 


ஓவியம்வரைந்தான் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இடை 


ச் 


சா 


: 


சா|; 


க் 


ச் 


சி. 


ப 


லி 


ஒல 


டை 

யெ 


ழில் 


முல்லை 


கை 


5 


. 


நிநிச்ரிச் 


ச 


ச் 


சா|; 


8. 


க 


ரி 


-- 


க்மா 


LLT 


ஒல் 


லிஇடையெழில் 


முல்லை 


149 


. 


இ 


. 


க 


ம்ம் க 


க 


ம 


மததா 


150 


. 


ல்லை 


கர் நு. 


தல் 


செல்வி 


யைவைத்தே 


ஓவியம்வரைந்தான் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


மா 


மா 


ம 


மா|ம 


தமதச்நி 


- 


ம 


கா 


கா 


ப 


. 


த 


வைக் 


ணணிலே 


வை.யென்.. 


சொல்வான் 


ம 


- 


= 


ம 


க: 


க 


LCIT 


ண 


என்னை 


எண்ணென் 


ன 


சொல்வா 


. 


காமா 


- 


= 


தா 


தா 


தா 


தா 


ச்நீ,நிநிதம 


A 


சா 


தல் 


ல 


இவ் 


வா 


று 


நில்லென் 


றுசொல் 

வா 


ன் 


- 


மம 


க 


கா 


தா 


- 


சா 


சா 


|ம ஏற்றென் 


த 


-ழில்மின் 


ன 


லை 


சொல் வா 


ன் 


- 


:கோ 

=தைஅடியில்தன் கைகூப்புதல்போலவும் :கொள்கைமகிழ்ந்தவள் 

| காப்ப=துபோலவும் 


. 


- 


(ஓவியம்) 


. 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


30 


இராகம்: 


சாரங்கதரங்கிணி 


: 


சரிமபதநிச சநிதபமரிச 


65-வதுமேளத்திற் 


தாளம் 


பிறந்தது 


முதனிலை 


ஆடுவமேபள்ளுப்பாடுவமேதமிழ் ஆட்சியில்மாட்சியில்கூடுவமே 


151 


இடைநிலை 


152 


கோடுயர்வேங்கடக்குன்றமுதல்நல்ல குமரிமட்டுந்தமிழர்கோலங்கண்டுநாம் 


ஆடுவ. 


இறுதிநிலை 


வானிடை 
மிதந்திடும் 
தென்றலிலே 
மணி 
மாடங்கள்கூடங்கள்மீதினிலே 
தேனிடைஊறியசெம்பவழ-இதழ்ச் 
சேயிழையாரொடும்ஆடுவமேநாம் 


ஆடுவ. 


முதல் 


:நிசாநிதாதபபா:பமரீ|சா 


தா|பா 


பா 


டுவமே. 


பளளு 


வ 


மே 


2. 


தநிசநிதாபதநிச்நிதபமரி 


. 


. 


ம 


1 


வமே 


பள 


ளுப்பா 


வ 


. 


மே : 


3. 


பதநிசநிதாரிரிச்நிததமரி 


மா 


தா|த 


: 


. 


டுவமே 


பள் 


. 


. 


ளு 


டு 


வ 


மே 


. 


. 


த 


மாரீ 


சா 


ரீ 


. 


ரிநிதபமரி ம மே 


ழ்ஆட்சியில்.மாட்.சியில் 


. 


கூ, 


பதநிசாநிதா 


தJபா;பம 


|சா 


. 


: 


. 


வமே 


.பள்ளுப் 


பா 


டு 


மே 


இடை 


4. 


ச் 


ச்சாச்நிதபதநிசா .கோடுயர்வே 

ங்க 


க்குன் ற 


மு 


தல் 


5 


2. 


8. 


பதநி 

சாச்சாச்நிதபதநிசா; கோடுயர்வேங் 


: 


ச் 


ம் 


- 


ல 


கட 


குன 


. 


ற 


மு 


தல 


2. 


ல 


. 


;ரிமாரிசாச்நிரிச்நிதாநிதபமா|; 


மா 


தப 


3 


| 


1 


மரிச 


ம 


குமரிமட்டும்த.மி 


மூர் 


கோ 


நுகண 


டு 


காம 


153 


ஆடுவமே 


முதனிலையைப்பாடி.நிறுத்தவும். 


154 


இறுதி 


தா 


தா 


+ 


| 


தாததாததபமமபதா: வானிடைமி 

ந்திடும் 


தென் 


லி 


லே 


ணி 


. 


. 


மா 


ம 


ம 


மாமபதபமரிசா: மாடங்கள்கூ 

டங்கள் 


தாத னிலே 


. 


. 


| 


தேனிடைஊறிய 
செம்பவழ 
, 
இதழ்ச் 
| சேயிழையாரொடும் ஆடுவமே 

(ஆடுவ) 


நாம் 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


31 


இராகவஇராமாநுசதாசரவர்கள்இயற்றியது 


இராகம்: 


கோமளாங்கி 


சரிகமபச சநிபமகரிச 


(29 


26 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


தாளம் 


முதனிலை 


நாராயணனைத்துதிப்பாய்நெஞ்சமேஅரி நாமத்தைத்தினம்பஜிப்பாய்நீயே 


காரா. 


இடைநிலை 


தீராவினைதீர்க்கும்திருமால்துணையிருக்கத் திகைத்துக்கலங்குவதேன்சுகம்பெறுவாய்மனமேநாரா. 


இறுதிநிலை எத்தேசமும்புகழ்எசோதைதனயனை எம்பெருமானென்னும்எனதையன்மாயனைச் சித்தவைராக்யமாய்ச்சேவித்திருந்தலேநாம் 
சீராய்இகபரத்திற்சேரஆதரமாமே. 


நாரா. 


முதல் 


சாசா:ச்நிநிபபா 


கா 


பமா 


. 


மா 


|கா 


ப 


நாரா 


1 


ண 


. 


னைத்து 


. 


நெஞ் 


மே 


155 


2. 


: 


ப 


பநிசாரிச்நிரிச்நிபாபாமகா,(மா,கா 

ய:ணனைத்து 


156 


நா . 


நெஞ் 


மே 


. 


. 


3. 


. 


. 


க 


ம 
| 


ரீ 


பநிச்ரீ.நிச்ச்ச்நிநிபபாமகாபமா,கா 

ய.ண.னைத்து..தி. 


நா:ரா.. 


பாய் 


நெஞ் 


மே 


க 


கா 


LDIT 


LIT 


சா 


மகம1 


நா 


மத்தைத்தினம் 


பஜிப் 


ய் 


. 


யே 


. 


பநிசார்ச்நிரிச்நிபாபாமகா,பமா 


ப 


மா|மக 


நா 


ரா. 


ணனைத்து 


. 


பாய், 


இடை 


: 


சா 


. 


தக . 


.9 5 ) 


|ச்ரீச்ரிக்கா,ம்க்|க்ரிச்ச்ரிக்ம்க்ா| 
திருமா.ல் 

ணை 


வி 


னை 


தீர்க்கும் 


ருக்க 


-6 . 


|ச்ரீச்ரிக்பாம்க்க்ரிரிச்ச்ரிக்ர| 
- 
ர்க்கும் 
திருமா. 

ல் 

கண 


.ரா 


வினைதீ 


க்கத் 


. 


. 


. 


ச் 


கா 


|நிநிபமகமபநிi 

வாய்மனமே 


திகைத்துக் 


லங்கு 


. 


தேன் 


வ 


சு 


பெ 


. 


நாராயணனை 


மூன்றாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


இறுதி 


: 


ம 


நீ 


சாநிபா 


க 


ம 


ம 


எத்தே 


மும் 


புகழ் 


சோ 


. 


. 


தை 


த 


ன 


னை 


சாககரிமமகரிசரி 

கம 


ஆ. 


. 


பா 


மகாமநிபா 


ம 


கார் 


எம்பெரு 


. 


னென்னும் 


. 


. 


. 


ன 

தையன 


யனைச் 


. 


சித்தவைராக்யமாய்ச்சேவித்திருந்தாலேநாம் 

| 
சீராய்இகபரத்திற் 

(நாரா) 


| 
சேர 
ஆ 


தரமாமே 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


157 


32 


18 


நெற்குப்பை,இராம.சுப்பிரமணியஞ்செட்டியாரவர்கள்இயற்றியது 


லலிதமனோகரி 


இராகம்: தாளம்: 


சகமபதநிச சநிபமகரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


பாமணம்கமழவேண்டும்பைந்தமிழ் மாமணம்மருவவேண்டும் 


பாமணம். 


இடைநிலை 


பூமணம்போன்றநற்புகழ்மணம்வீசும் பூம்பொழிலாம்தமிழ்த்தேன்மழைபொழியும்பாமணம். 


. 


இறுதிநிலை 
நாட்டில் 
தமிழ்மொழி 
நாளும 
வளர்ந்தால் 
நமது 
உரிமையின் 
நற்குணம் 
வள 

வளரும் 
வீட்டில்தமிழிசைவிளக்கமும்பெருக 
விடுதலைநல்வாழ்வுவிளங்கியேதிகழும் 


பாமணம் 
. 


Ur 


நீ 


த 


( 


ea 


கா 


நீ 


சாகா 


மா 


: 


| 


ம 


7.00 


. 


க 


ம 


சி 


வே 


1009 


டும் 


த 


rid- 


2. 


சா 


நிச்நிபமகரிசா|கா 


: 


நி 


க 


மா 


.ணம்க 


. 


S 


வே 


ICOD 


டும் 


ந் 


தமிழ்ப் 


3. 


த 


மா 


பா 


: 


ப 


ம 


. 


ணபி.க 


வே 


. 


ண 


டும் 


பைம் 


மி ழ் 


159 


: 


1 


|; 


ம கா 


மா 


: 


மா 


5.5 


பைக் 


வே 


தமிழ்ப் 


டும் 


ம 


ம 


வ 


1000 


லே 


ரு 


. 


. 


. 


. 


மா 


. 


* 


பதநிச்க்ரிச்ச்நிநிபபமகரிச|கா 

வே 


ணம்க 


109 


719 


. 


. 


. 


. 


இடை 


| 


தா 


ப 


மணம்போ 


நல 


சும் 


ணம் 


சிற 


. 


. 


. 


. 


. 


ச் 


கா 


சா 


ம 


ன்றநல் 


தழ்ம 


ணம் 


110097 


. 


நிசா,நிபா 

மபதநிச்க் 


ரிசா; 


சா 


மா 


சி. 


க்க்ரா 


. 


மணம்போ 


என்றகல் 


பு 


5. 


மணம் 


வீ 


சும் 


. 


கரிசகம 


க்ரக்க்ச்நிபபம:ப பொழிலாம் 

மிழ்த்தே 


பூம் 


. 


சியாக 


. 


. 


dico01 


. 


. 


“பாமணம்"3-வதுச 

3-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


கா 


மபமாகாரிசா:சாசாககரிச 


. 


ப 


கா 


நா 


ட்டில்தமிழ்மொழி- 


D 


ளர் 


தால் 


. 


. 


ச 


கா. 


. 


மா 


UTLI 


பதநிச்| 


: 


ப 


5 


ம 


மையின் 


நம்குணம் 


வ 


ள 


ரும் 


:வீட்டில்தமிழிசை:விளக்கமும்பெருக ;விடுதலைநல்வாழ்வு 

1. 
விளங்கியே 


* 


திகழும் 


(பாமணம்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


161 


33 


162 


இராகம்: தாளம் 


இசையரசு 
. 
எம் 
. 
எம் 
. 
தண்டபாணி 
தேசிகரவர்கள் 
இயற்றியவை தாண்டவம் சகபதநிச 

29-வதுமேளத்திற் 
சரிதபகச 

பிறந்தது 


அ: 


முதனிலை 


கடவுளைமறவாதே(நன்னெஞ்சே)-உன்றன் கடமையைத்துறவாதேஅன்புக் 

கடவுளை. 


இடைநிலை 
மடமையைப் 
போக்கவும் 
மனம் 
மகிழ்வாக்கவும் 
இடர்களைநீக்கவும்இன்னருள்தேக்கவும் கடவுளை 


. 


இறுதிநிலை வறுமையினாற்பலசிறுமைவந்தாலும் 
வாழ்வினிலேமிகத்தாழ்வுவந்தாலும் 

றுமையினாற்புகழ்பொங்கிவந்தாலும் புரவலரால்பெரும்பேறுவந்தாலும் 


கடவுளை. 


| 


முதல் 


க 


க 


க 


க 


ன்னெஞ் 


க 


ட 


வு 

ளைம 


வா 


தே 


s 


. 


. 


. 


க 


க 


: 


ப 


2. ச 

பதாநிசாநிச்நிதநிதபக சேகடவுளைம ற 


ன்னெ 


தே 


வா 


. 


. 


. 


3.ச 


| 


. 


ச் 


: 


கபதாநிச்ாநீ,ச்நிதாநிதபபக,சா ஞ்சேகடவுளைம 


தே 


5 


ன 


வா 


னெ 


. 


பதாநிசநிச்நிதநிதபக 


க 


கப 


ன் 


ஞ்சேக 

டவுளைம 


. 


ற 


வா 


. 


ச் 


ப 


சாநிதாநிசா;சகாசகபதநிச் மையைத் 

துறவா. 


ன 


தே 


அன் 


. 


. 


க 


கபதபகச! 


பதா 

நிசாநிச்நிதநிதபக|பா புக்கடவுளைம 

வா 

தே 


றன் 


163 


. 


சா:சகா 


நீ 


| 


நிச்நீதநிதாபதபா 


164 


. 


கடமையைத்துறவா 


9 


. 


தே 


அன் 


. 


. 


: 


பதாநிசாநிநிதபா 
புக்கட ର 

ற 


: 


க பா 

தே 


H 


. 


ளை ம 


. 


வா 


. 


. 


இடை 


தபபாகசாகசா; 


45 . 


தா 


|த 


பாதநிசாநிசா| 


மட 


மையைப்போ.. 


க்கவும் 


. 


LO 


ன 


ம 


கிழ் 


வா 


க் 


கவும் 


2.;நிச்நீ 


ப 
நி 
த 
நி 
த 
ப 
, 
ககச 
| 


; 


கா 


ப 


தகபதநிச் 


மட| 


மையைப்போ 


. 


. 


க்கவும் 


ன 


ம 


கிழ் 


வா 


க் 


கவும் 


. 


. 


இடர்களைநீ 


க்கவும் 


நிதா 
, 
நிச்நீ 
நிதா 
, 
தபா 
,ச 
கபதநிச்நிதபகசா 

தே 

. 
க்கவும் 


. 


ருள 


. 


. 


“ 
கடவுளை 
மறவாதே 
” 
3 
- 
வது 
சங்கதியைப் 
பாடி 
நிறுத்தவும் 
. 


நீ 


க 


தா 


•ch 


:பதாதபாபகாக 
சிறுமை 


வ 


07609 


யினாற் 


ல 


லும் 


. 


0 


2.:நிசா 


க 


தா 


தாபதநிச் 


|த 


க 


;சாநீ.| 


வறுமையி 


னாற்.ப 


ல 


gre 
70 


லும் 


. 


. 


. 


|சககபபததநிநிதபா,| 


- 


:நிசகாசாசசாநிதா,நிசநித,பபா: ழ்வினிலே 

மிகத் 


Pre 


தா 


. 


toரி 


பதி 


லும். 


1 


தாலும் 


;பொறுமையினாற்புகழ்:பொங்கிவந் 

| புரவலரால்பெரும் :பேறுவந் 


| 


| 


தாலும் 


(கடவுளை) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


185 


34 


-166 


இராகம்:ஏமவதி தாளம் 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


{ 
58 


வதுமேளம் 


முதனிலை 


நாவுக்கரசனை 
ஞானக் 
கொழுந்தினை 
நாவாரவே 
வாழ்த்தி 
நலம் 
பெறுவோம் 
திரு 


நாவுக்கரசனை. 


இடைநிலை 


பாவுக்கரசனாம்பண்புள்ளதமிழனாம் 
பாவாணர்போற்றும் 
திருத்தேவாரந்தனைத் 
தந்த 


நாவுக்கரசனை. 


இறுதிநிலை 


1.தாண்டகவேந்தனித்தண்தமிழ் 
மீதன்பு 

பூண்டபெருமையைப்புகலவுங்கூடுமோ 


வேண்டும்நல்வாழ்வினைவிரும்பியன்றேதரும் ண்டபெருந்தகையான்ஐயனருளடைந்த 


நாவுக்கரசனை. 


2.இந்தவுலகினைஇயக்குமிறைவனை 

எந்தவடிவிலும்எங்கணுங்கண்டவன் நந்தமிழ்நாட்டினில்பைந்தமிழிசையுடன் செந்தமிழ்ப்பாடலைச்செம்மையுடன்தந்த 


நாவுக்கரசன. 


8. 


நாமார்க்குங்குடியல்லோம்நடலையில்லோமென நவின்றதிருமறையாம்நல்லோர்வணங்குந்தமிழ்ப் பாமாலையேபுனைந்தபாவலனையெந்நாளும் பரவிப்பணிந்துநோக்கிப்பான்மையுடன்வாழவே 


நாவுக்கரசனை. 


முதல் 


சா 


ச் 


ம 


: 


சி. 


நா 


க 


ச 


coor 


வு 


ர 


. 


. 


; 


பா 


த 


நி 


| 


, 


தா 

த னக்கொ 


னை 


ழுந் 


(கா 


167 


நி 


SS 


ச் 


நி 


2. 


ம 


நீ 


ur 


168 


தா 


| 


1 


கன 


க் 


. 


வு 


. 


நி 


| 


4. 


க 


க 


ம 


| 


. 


னக் 


கொ 


ஞா 


னை 


முந் 


. 


. 


. 


நீ 


3. த 


சா 


8. 


ரி 


ச் 


தாத 


ம 


4. 


நி 


த 


17 


! 


வுக் 


க 


ஆன 


ச 


. 


ம 


. 


| 


சாநிச் 


UT 


ச்ரிக் 


னக் 


"னை 


கொ 


ஞா 


. 


. 


. 


. 


. 


4. 


தநிசா 


நிததபபா| 


நா 


Ple 


ச 


. 


ர 


னை . 


. 


. 


: 


8. 


ம 


| 


6.அ 


னக்கொ 


ஞா 


னை 


. 


5. 


ச்நிதநி 


It 


த 


நிச்ரிக்ம்ம் 


நா 


. 


வுக்க 


. 


னை 


. 


. 


. 


பமகரி 


சி 


நி 


| 


. 


அ 


நி 


ச்நிதபமகம தி 

னை 


னக்கொ 


ஞா 


. 


. 


. 


முந் 


. 


ச்தா 


. 


தா 


மப 


கமபக 


| 


re 


வே 


. 


. 


Uno 


. 


. 


8. 


. 


. 


க 


| 


ச 

ல 


S.| 


ज 


பெறு 


வோம் 


. 


சா 


தா 


தநிசா 


த 


பபா1 


1 


வுக் 


க 


. 


cன 


. 


: 


க 


| 


க் 


பது 


னக்கொ 


. 


. 


G. 


. 


னை 


169 


ச்நிதநிச் 


ச்சாச்நிநீதாம 


* 


நிதபநிததபமகா 


| 


- 


170 


ரவே 


வா 


ழ்த் 


. 


. 


. 


க 


ச 


•ch) 


நீ 


Gn 


சா:| 


கமபதநிச்ரிக்ரிச்நிதபமக 


a . 9 


தி 


ல 


. 


வோம் 


. 


பெறு 


. 


ம 


சா 


ச் 


நீ 


த 


ம 


கா 


| 


வு 


க் 


பு 


னை 


. 


. 


. 


: 


. 


. 


. 


. 


இடை 


ச் 


தா 


நீ 


; 


ச் 


6. 


: 


ரீ 


ப 


வு 


க் 


ச 


மை 


. 


க் 


ச் 


நீ 


C 


ப 


ச்நிதபதாபா 


ப 


1 


பண 


புள் 


ள 


னாம் 


. 


. 


. 


2.. 


த 


நீ 


பதி 


: 


ததா க் 


. 


he 


க 


ச 


(ை 


ம 


ச் 


நீ 


: 


| 


தபதா 


1009 


. 


புளள 


. 


.. 


. 


தா 


நீ 


ம 


. 


| 


னாம். 


வு 


க 


ர 


சனாம் 


. 


. 


ச் 


8. 


மா 


கா 


| 


தா 


பா;I 


ண் 


புள்ள 


மி 


. 


மூ 


னாம் 


ப 


ம 


க 


LD 


த 


த 


நீ 


| 


தா: றும் 


ணர்போ 


. 


uro 


. 


ற் 


தி 


. 


ரு 


. 


. 


க் 


ச் 


| 


ச்ச்நிதபமக 


க 


ரந் 


னை 


55 


Go| 


. 


த் 


171 


170 


ம 


த 


நாவுக்கரசனை 


5-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


பா 


: 


த 


சு 


நி 


. 


தா 


| 


. 


வேந் 


னித் 


தா 


ண 


தா 


| 


தா 


த 


த 


தண 


ன 


மிழ் 


. 


4 


. 


த 


தர் 


நி 


தா 


--- 


வேந் 


னித் 


தா 


ண 


| 


ச் 


ச் 


. 


தண 


8. 


மிழ் 


த 


பு 


த 


த 


ப 


कि 


ம 


தா 


கம 


நீதா:| 


91 


தா 


ண் 


க 


வே 


தனித் 


. 


தா 


| 


தா 


த 


ச் 


ச் 


ப 


தண 


மிழ் 


த 


ன் 


பு 


* 


ம 


: 


கமபதநி 


பதமப 


நீ 


. 


தாண 


க 


வே 


ந்த 
னித் 


. 


| 


தா 


. 


ப 


தண 


மிழ் 


த 


ன் பு 


நீ 


மா 


ம 


ம 


ம 


க 


| 


1005 


09 


யைப் 


நீ 


Co. 


த 


நி 


க 


ம 


ச க 


4. 


தா 


1 


பு 


ல 


oito 


கூ 


டு 


மோ 


173 


;வேண்டும்நல்வாழ்வினை :ஆண்டபெருந்தகையான் 


;விரும்பியன்றேதரும் | 

A ருளடைந்த(நாவுக்கரசனை) 


174 


1 
: 
ஐயன 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


35 


கதரம் 


இராகம்: தாளம்: 


சகமதநிச சநிதமகச 


21-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


ஆக்கமுமேதரும்அன்பையறிந்திடில் ஊக்கமதுண்டாமேஉலகில் 


. 


இடைநில 


ஆக்கையினாற்பலவாய்வருந்துன்பங்கள் நீக்கமுறச்செயும்நோக்கிநினைந்திடில் 


இறுதிநிலை 


நல்லவர் 
பாலன்பு 
நாட்ட 
முற்றோருக்கும் 
நானிலமீதினில்நன்மைசெய்தோருக்கும் வல்லபுலவரைவணங்கிடுவோருக்கும் 
வாலறி 
வன் 
றனை 
வாழ்த்திடு 
வோருக்கும் 
ஆக்க 
. 


முதல் 


:நிசாநிதாமா: 


கம 


க 


. 


சா 


கா 


. 


க 


ப 


ச 
அ 


க் 


மே 


த 


ரும் 


. 


னபை 


திடி 


மதநிசநிதாமா,ததமா 


ககச : 


!கா: 


க 


1 


சி. 


க மு 


மே. 


தரும் 


னபை 


ந் 


தி 


டில் 


175 


3. 


மதநிசாநிதாதா 

சீர்நிதாதாநிச்நீத 


1.9 


மமகக 


176 


கமுமே 


தரும் 


ன 


. 


திடில் 


. 


nico 


4. 


மதநிசாநிதா 


க 


க்ச்சாநிதாமகச: 


19 


நி, 


ப. 


மகக 


ககா 


H 


P 


கமுமே 


*தரும் 


109 


17 


. 


திடில் 


. 


ய 


மக 


மதா 


சா 


: 


: 


|: 


ச் 


. 


நீ 
க்ா 
1 
க் 

மே 


PTO 


கமது,ணடா 


. 


ல 


11. 


D5 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


2. 


ஆக்கமுமேதரும் 


இடை 


ம 


ச் 


சா 


. 


ச் 


க் 


தா;தநி|சா 

வாய் 


|ச்ா துன் 


ககை 


னா 


ற் 


ல 


ருந் 


ப 


க 


19 


. 


. 


2. 


ச் 


சா 


: 


க 


| 


, 


கையி 


ற்பலவாய் 


வ 


ருந் 


துன் பஙகள 


. 


ச்க்மா 


. 


ம்மாக்ம்க்க்ர 

ச்செய்யும் 
கமுற 


க்சாச்நிதா:|நி ச்நீதநிதாமகசக|| 

ஆனந் 

தி.டில் 


நோ 


. 


. 


ம 


ஆக்கமுமேதரும் 


4-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


தாதா 


: 


தாதா 


ம 


தநீ 


மா 


28 


மதா:மகசா| 

ருக்கும் 


நல 


வர் 


லன் 


பு 


கா 


ட்டமுற் 


. 


ததா|:த 


கசா| 


. 


1 


சகமதாததாமகாமதா 

நல்லவர்பா 


மா|க மதா: 
ட்டமுற் 

றோ 


லன்பு 


. 


ரு 


. 


:,காககாசா 


IC 


|; 


ம 


க 


. 


. 


. 


. 


சா | 


ம 

தா நன 

மைசெய் 


நானில 


தி.னில் 


ருக்கும் 


. 


தோ- 


. 


. 


வல்லபுலவரை 

வணங்கிடுவோருக்கும் வாலறிவன்றனை வாழ்த்திடு வோருக்கும் (ஆக்க) 

இதைஇடைநிலைபோற்பாடுக. 


177 


*- 


36 


178 


ப 


இராகம்:ரேவகுப்தி தாளம்:ஆதி 


ஒ . 


: 


சரிகபதச சதபகரிச 


8-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலே 


என்தாயேஎன்அன்னை என்றன்குறையகற்றியருள்வாயே 


என. 


இடைநிலை 


குன்றாய்ப்புகழ்படைத்தகுணமணியேதிரு மன்றில்நடஞ்செய்யும்மாமணியேநீ 


என். 


இறுதிநிலை 


1.பல்லுயிர்களையும்நீபடைத்தளித்தாய் 

என்றன நல்லுரைதனைக்கண்டுநலந்தருவாய் 


-மல 


அல்லல்வினையகற்றிஅருளளிப்பாய்உனை யில்லையென்பாரையும்இணங்கவைப்பாய்நீ 


என். 


2.வானிலும்மதியிலும்வளரிளந்தளிரினும் தேனிலும்பாலிலும்தீங்கனிச்சுவையிலும் 

னிலுமுயிரிலும்உளத்திலும்எங்கிலும் நானுனைத்தேடியேநல்வினைப்பயனுற 


ஊ 


என. 


3. 


ன்றன்பெருமையினைஎன்றனாவினாற்கூறி நன்றியறிதலுடன்நாடிப்பண்பாடவே சென்றதைக்கருதாமல்செல்வங்களைப்பெற லன்றிவேறிலைமதிகொண்டுனையடைந்ததால் 


என். 


கா 


. 


| 


ப 


ச 


. 


முதல் 


தா 


அஅ 


என 


அன 


னை 


எ 

ன் 


ச 


2.ரிகபதாதபககபதபதபகரி|சரிகா 

என் 
என்தா 


(சா னை 


179 


ன 


.யே 


. 


. 


3.ரிகப 


கா 


க 


சா 


. 


ச்தபககபதபதபகரி|சரி 
யே. 

என் 


180 


ன 


109 
IS 


ka 


. 


க 


LJ 


. 


தா 


ன 


றன்கு.றை 

*யகற்றி 


அருள வா 


யே 


. 


. 


. 


. 


ரிக 


பதா 


த 


;;ரிச| 


. 


: 


ப 


|சா னை 


109 


தா 


யே 


1912 


. 


. 


ன 


. 


. 


இடை 


தாத 

சா 


4. 


ரீ 


சி. 


க் 


8. 


| 


SK 


ச்சாI: படைத் 


குன் 


frh[7A 


ணி 


10 


. 


ma 


. 


* 


க 


பதி 


கா 


ச்ரிச்தாதசா,ச் 

சா): 
றாப் 
புகழ் 
. 
படைத் 
த 


கு 


. 


ICS 


ணி 


ம 


ச் 


ரீ 


சா 1 : 


ச் 


க் 


கா 


|ச்ரிச்ரீக்ர,க்க்ரா. 





துன 


. 


றாப்புகழ்.படைத்த 


கு 


ணி 


ம 


(79 


. 


:க்த்ரப்க்காப்ப்க் 


E 


பாப 


. 


ன்றில்நடஞ் 


.செயும் 


மா 


ணி 


யே 


க 


"என்தாயே" முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


ப 


S) 


:பா 


ககபகபாப 


5.சி 


வா 


னி 


S 


யிலும் 


. 


. 


வ 


ள 


ளம 


ளி 


ரி 


லும் 


. 


சா,ரிரிசதா,சசா| 


கா 


| 


தே 


னிலும்பா 


லிலும் 


க 


னிச் 


சு 


வை 


-யிலும் 


- 


;ஊனிலும்உயிரிலும் நானுனைத்தேடியே 


| 


;உளத்திலும் :நல்வினைப் 


| 





எங்கிலும் 

ப 
பயனுற 

( 
என் 
தாயே 
) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


181 


37 


183 


இராகம்: 


சாம 


சரிமபதச 


தாளம் 


(28 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


: 


சதபமகரிச 


முதனிலை தமிழ்மொழியைப்போற்றுவோம்-தீந் 


தமிழ். 


இடைநிலை 


அமிழ்தினுமினியசெந்தமிழ்மொழிச்சுவையைநாம் அருந்திடில்உளம்மகிழ்அறிவைக்கொடுத்திடும் 


தமிழ். 


இறுதிநிலை 
1. 
பாவலர் 
நாவலர் 
பாக்கள் 
இசைக்கவும் 

பண்புடன்பகர்வதற்கின்பந்தழைக்கவும் காவலருங்கண்டுகண்ணியம்செய்யவும் கருத்துடன்வாழநல்அருள்மழைபெய்யவும் 


தமிழ். 


2. 


நலம்பலகொடுக்குந்தென்மொழியிதுபோன்று நானிலம்புகழுமோர்மொழியைக்காணேம் 

லகினிலுயர்ந்தவர்தாழ்ந்தவரென்போர் உரிமையுடன்கற்றுப்பெருமைகொண்டாடவே 


(G 


தமிழ். 


முதல் 


சா 


கா 


. 


: 


| 


. 


வோ 


தமிழ்மொழியைப்போற்று 


ԼԻ 


. 


ஆ ஆ 


ந் 


2. 


மதசா 


மா 


J9 


. 


; 


; 


| 


ச 


ம 


தமிழ்மொழியைப்போற்று 


. 


வோ 


ந் 


3. 


த 


கா 


ரிசா 


| 


. 


ம 


ரிபமதபச்தச்தபமகரிசரி! 


P 


தமிழ்மொழியைப்போற்று 


வோம் 


ந் 


ரீ 


. 


. 


மதசா பாமா 

கா தமிழ்மொழியைப்போற்று 


Diog 


ம் 


. 


183 


-- 


arts* 


. 


க் 


சில 


. 


He 
- 


Pun 


லர் 


. 


பாவலர்நா 


ரீ 


கா 


s 


:பானாயான 


பாin 


ம் 


ராகு 


A 


: 


பாதாாகரிபார 

பதி 
7 


IP 


பாபா 


* 


ருக் 


IPO 
Pree 
at 
6 

சிஐன் 
7 *195து*#P7 

|11பாமா!!? 


மகரி 


ன்| 


நாம் 


me 


வை 


க 


ந் 


m 


சிபாரிர 
* 

17 
( 
தரபாரா**பாபாபாபாபா?பூ 


பரி 


சா 


inice 


. 


nocne 


09 


கரி 


+ 
ரிபா 
ர 

.பாலா**யா 


ம 


ச் 


M 


100 


சிர 
. 


184 


சிரிப 
ை 
fig 
= 
• 

- 
AOfrogபச 

og F 7an|** 

**பாபா 


ப 


. 


பரி 


பதி 


ச் 


. 


75 


2. 


மகரி 


சசாரி 


ரீ 


. 


ம 


பாபபாபமபதாபமமா: பாவலர்நா 

வலர் 


களி 


சை 


கவும் 


. 


3.;;பாப்பாசரிமபதசா,;,தபாமா 


|. 


ம 


கா 


..பாவலர்நா 


லர். 


க் 


களி 


சை 


சி. 


க 


வும் 


ச 


ம 


க 


ம 


ம 


|பா 


. 


ப 


தசரீ மாம ண்புடன்பகர்வ 


கின்ப 


த 


ழை 


க் 


க 


வும் 


. 


காவலருங்கண்டு:,கண்ணியஞ்செய்யவும் 

| :,கருத்துடன்வாழநல்;அருள்மழை பெய்யவும் 


(தமிழ்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


185. 


38. 


186 


இராகம்:இராகவினோதினி தாளம் 

:ஆதி 


சரிகமதச 


சதமகரிச 


f28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


அஞ்செழுத்தினைநெஞ்சிலேநினை வஞ்சகமெல்லாம்அஞ்சியோடுமே 


அஞ். 


இடைநிலை 


நஞ் 
சடக்கிய 
நான் 
மறையனை நாடவும்நலம்தேடவும்செயும் 


இறுதிநிலை 


ஊறுபாடில்லாதஉயர்வையளிக்கும் 
உன்னையே 
உணர 
உடலை 
வளர்க்கும் 


மாறுபாடுடையமனத்தையொடுக்கும் 
மையலை 
யகற்றி 
மகிழ்வைக் 
கொடுக்கும் 


அஞ். 


கா 


. 


; 


|மா னை 


க 


ப 


செ ழுத் 


நெஞ் 


சி 


லே 


2. 


மா 


ம 


க 


னை 


அஞ் 


செ ழுத் 


னை 


ரிகயதா த 

நெஞ் 


லே 


3. 


5 . 


கா 


ச் 


ம 


|ச னை 


ம 


க 


- 


னை 


|மா 
சி 


(க 


. 


செ முத் 


. 


நெஞ 


லே 


4. 


. 


ம 


ம 


18 


னை 


அஞ 


செ ழுத் 


னை 


நெஞ 


லே 


மா: கமெல் 


|சா 


சா 


னை 


வன் 


லாம் 


. 


யோ 


டு 


187 


ம 


தமக 


:கா 


|மா 


: 


: 


மா 


ம 


க 


கா 


| 
மா சி 


ரீ| 


188 


மே 


ஞ்செழுத் 


னை 


நெஞ் 


லே 


. 


: 


. 


!| 


: 


ப 


கன 


: 


. 


தா 


மா 


| 


; 


தா 


|தா 


ச் 


சி. 


S 


நஞ 


ச 


ட 


9. 


நான் 


ம 


றை 


- 


ரி 


5 . 


மாதா| சா 


தா 


|தா 


4. 


சி. 


g 


ப 


OOOT 


ட 


15ஞச 


. 


சு. 


நான 


ம 


றை 


. 


9.ச்சா;தச்ரீக்ரிச்தமாதா|சா 


ச் 


கா 


க் 


ஈன 


கி 


. 


நான் 


aen 


கா 


சி. 


மாம் 


க 


கா 


ம்க்ரிச்தாதச்|தா 


பக 


மா 


பன 


| 


னை 


19 


J 


வும் 


ம் 
. 


GIL 


லம் 


தே 


வும் 


செ 


. 


ததமகரிச 


“அஞ்செழுத்தினை 


4-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும் 


யும 


. 


- 


* 


, 


மா 


மா 


மா 


LDT 


மா 


கா 


சா 


. 


ஊ 


டில் 


யர் 


வை 


. 


ப 


மா 


மா 


DIT 


மதா 


LDமா 


. 


க 


கமகம 


ப 


ளிக் 


கு 


ம் 


ஊளை 


டில் 


. 


யர்வை 


. 


த 


. 


கம 


கமகரி|சா 


சா 


தமா 


ளிக்கும் 


உனயே 


ண 


லை 


வ 


. 


. 


. 


மாறுபாடுடையமனத்தையொடுக்கும் 

| 
மையலையகற்றிமகிழ்வைக்கொடுக்கும் (அஞ்) 


ளர்க்கும் 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


1891 


39 


190 


அண்ணாமலைப்பல்கலைக் 
கழகத்துத்தமிழாசிரியர், 
வித்துவான் 
, 
மு 
. 
அருணாசலம் 
பிள்ளையவர்கள் 
இயற்றியவை 


இராகம்:சாவேரி 

:சாபு 


ஆ: 


தாளம் 


சரிமபதச 
சநிதபமகரிச 


15 
-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


தாயை 
நீ 
மறவாதே 
நெஞ்சே 


தாயை. 


இடைநிலை 


ஓயாமல்ஓராண்டுஒருங்கேசுமந்துபெற்றுக் 
காயாமல்நனையாமல்காத்துவளர்த்ததெய்வம் 


தாயை. 


இறுதிநிலை கோயில்தெய்வம்பேசாதுகுதலைமொழிகேளாது நோய்மருந்துதாராதுநோன்புகொள்ளாது சேயென்றாலிரங்காதுசெம்மைநெறிசொல்லாது ஆயுங்கால்இவையெல்லாம்அன்னையிடம்கண்டோமே 

தாயை. 


முதல் 


ப 


சா 


தா 


க 


தா 


யை 


LD 


. 


. 


| 


: 


; 


--- 


தே 


நொ 


நஞ் 


. 


2. 


: 


ம 


காரீ| 


க 


தா 


க 


யை 


ம 


. 


. 


வ . 


191 


. 


. 


தபமகரிசத 

சே 


192 


தே 


நெஞ். 


. 


3. 


பதி 


. 


மபதச்ா.சரிநீதம| 


ம 


ச 


ரி 


க 


5. A 


. 


பழ 


. 


: 


| 


: 


m 


தே 


தமகரிசத1 சே 


நெஞ் 


. 


4. 


- 
ம 
பதச்ரிக்க 
, 
ரிச் 
நிதா 
:, 
! 
பா 
, 
த 


ம 


க 


ரி 


| 


தா 


mes 


ம 


. 


ற 


வா 


. 


. 


- 


| 


. 


: 


தே 


. 


இடை 


மா 


ப 


மா 


ப 


தா 


A 


மல் 


ம9 


டு 


த 


A+ 


ப 


தாதாபமா, 


பத 


4. 


: 


சு 


ஒ 


கே . 


மந் 


பெற் 


. 


. 


. 


2. 


மதநிதபமா 


கா 


ரீ 


மா 


தா 


: 


| 


மல 


ண 


டு 


த 


-- 


தாதபமா 


|+n: 


சா 


4. 


= 


. 


சா 


ப 


கே 


தன 


5 


urno 


க் 


. 


சா 


ச் 


- 


சா 


சா 


: 


8. 


தா 


. 


ஆ 


9 


ல 


15 


மல் 


. 


. 


மா 


. 


. 


- 


தா 


நிதாமா| 


த 


ப 


ம 


ஆ 


த்து 


வ 


F 


. 


தெ 


re 


ம் 


தாயை 


நாலாவதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


193 


: 


| 


பன 


தா தெய் 


. 


5 . 


ப 


MP3 


194 


யில் 


வம்பே 


சா 


. 


. 


: 


ம 


ம 


: 


தா 


| 


-- 


4 . 


. 


கு 


லை 


மொ 


ழி 


கே 


. 


ளா 


. 


பன 


தா 


: 


தா 


| 


கோ 


. 


யில் 


தெய் 


வம்பே 


. 


. 


. 


ம 


-- 


தா 


| 


. 


தபம 


கா 


: 


கு 


கல 


மொ 


ழி 


. 


கே 


ளா 


: 


. 


--- 


கா 


சா 


. 


நோ 


ம 


ருந் 


ப 


தா 


: 


- 


மா 


மா 


| 


பதநிதபம 


கா : 


S 


ப 


. 


நோன் 


கொள் 


ளா. 


சே 


--- 


யென்றா 


லிரங் 


காது 


செம்மை 


- 


- 


லாது 


| 


;;நெறிசொல் 
னையிடம்கண் 


யுங்கால்இவை 


யெல்லாம் 


அன் 


டோமே (தாயை) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


40 


!. 


இராகம்: 


மத்தியமாவதி சாபு 


சரிமபநிச சநிபமரிச 


தாளம் 


22 
- 
வது 
மேளத்திற் 

பிறந்தது 


. 


க. 


முதனிலை 


யா, 

தும்எங்கள்ஊரேயாவரும்எம்கேளிர் 


யாதும். 


195 


இடைநிலை 


196 



தீதும் 
நன்றும் 
அயலார் 
செய்திடவராவே 
நோதலும்தீர்தலும்நோக்கில்அவைபோலும் 


யாதும் 


இறுதிநிலை 


வாழ்வுவரக்கண்டுமனம்மகிழ்தலும்செய்யோமே தாழ்வுவரக்கண்டுதுயர்சார்தலுஞ்செய்யோமே 
ஊழ்வினையாலெவையும்உண்டாகும்அதனாலே 
ஏழையை 
மேலோரை 
இகழோம்புகழோமே 


யாதும் 


முதல் 


ம 


ரீ 


| 


ச 


ம் 


எங் 


கள் 


ஊ 


--- 


மா 


மா 


| 


- 


ம 


ரும் 


எம் 


கே 


ளி 


ர் 


2. 


ம 


நி 


| 


> 


= 


. 


. 


கள 


I 


ரே 


Sa 


மா 


| 


ப 


ம 


ரும் 


ம் 


கே 


ளி 


ர் 


3. 


நி 


៦ 


ம 


| 


5 . 


ப 


ம் 


எங் 


கள 


TOC 


19 


-- 


: 


பர 


| 


ச் 


- 


ம 


ம 


S.5 


re 


கே 


ளி 


. 


ர் 


. 


== 


| 


ச 


-- 


- 


: 


ம் 


1919 


கள் 


IsC 


ம 


ரி 


ம 


= 


சா 


| 


சா 


ச் 


நி பூ 


ம 


ம 


ப 


ரும்ம் 


கே 


ளி 


. 


ர் 


. 


. 


197 


5. 


= 


| 


நி 


ச 


ம 


198 


. 


. 


து 


ம் 


1919 


கள் 


TO 


ரே 


. 


. 


SY 


4. 


isin 


ம் 


SK 


ரிம| 


பூ 


ம்| ம் 


யா. 


ம் 


ரு 


எ 


கே 


ளி 


ர் 


| 


ச 


ச 


- 


: 


6.5 


யா 


கள 


சா 


: 


: 


. 


இடை 


. 


| 


LIIT 


ப 


க 


நி 


ம 


| 


S & 


தும் 


5 


109 


றும்அ 


மா 


Ge 


== 


JI? 


நீ 


4. 


- 


. 


செ 


வ 


ரா 


வே 


2. 


. 


= 


! 


ச 


ப 


ச் தீ 


ம். 


GI 


றும்அ 


லா 


ர் 


. 


நீ 


மா 


2. 


சா 


நீ 


| 


சா 


ச் 


m 


ச் 


01 


. 


செ 


ட 


fo 


வே 


. 


: 


SK 


SK 


ச் 


தி 


1 


ச் 


நி 


A 


தீ 


து 


LD 


15 


19 


றும் 


19 


ர் 


. 


. 


நீ 


மா 


நீ 


| 


--- 


சா 


ச் 


ச் 


- 


வ 


வே 


. 


ம் 


ச் 


| 


- 


199 


5. 


தீ 


5. 


த 


. 


. 


பரி 


ச் 


நீ 


| 


9. 


பம 


. 


H 


19 


கில் 


199 


போ. 


ம் 


. 


199 


“யாதும்எங்கள்”5-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும், 


200 


ப 


வாழ் 


भ 


வ 


ரக் 


கண 


ம 


னம் 


. 


: 


| 


சா 


ao . 


: 


ம 


கிழ் 


லும்செய் 


யோ 


மே 


. 


2. 


பநிபம 


5.4 


வாழ் 


வு 


ர 


கண 


டு 


ம 


ன 


ச 


| 


நி 


நீ 


ரி 


ம 


ப 


-ம 


கிழ் 


லு 


ம் 


செய் 


யோ 


மே 


3 . 


-- 


டி. 


ப 


தாழ் 


வு 


வ 


யர் 


ம 


ச 


| 


ம 


ம 


ர் 


செய் 


யோ 


மே 


. 


ஊழ 


வினையால் எவை 


--- 


պ 


ண 


டாகும் 


னாலே 


ப 


| 


- 


ழையை 


மே 


லோரை 


இக 


ழோம்பு 


க 


ழோமே"(யாதும்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


41 


விசயநாகரி 


இராகம்: தாளம் 


சரிகமபதச 


சதபமகரிச 


58-வதுமேளத்திற் 

பிறந்தது 


201 


முதனிலே 


202 


அருள்புரிவாய்பரம்பொருளேஎன் அன்புநிலையமேஇன்பமழைமுகிலே 


அருள். 


இடைநிலை பொருளும்புகழும்புலமையும்பெறவே புலவர்கள்மொழிதமிழிசைவளமுறவேஅருள். 


இறுதிநிலை பழமறைமுதலியகலைகளின்வடிவே பணிபவர்துயர்கெடவுதவிசெய்களிறே மழலைமொழியினால்உன்னடிவாழ்த்தினேன் 
மங்கலமாகஎல்லோரும்வாமுவே 

அருள். 


முதல் 


;பதாபமா 


தபம 


கா; 


| 


ம 


. 


அருள்பு 


ய்பரம் 


பொ. 


ளே 


2. 


2 


பா 


. 


ப 


பதாபமாகமபாதபமகாரிகாம •அருள்புரிவா. 

ய்.பரம்பொ 


. 


ளே 


. 


. 


. 


19 


ன 


பமாக 


01 


ம 


- 


*|? 


ச்தபபமகரி 

லே. 


அன4 


லை 


19 


. 


LD 


picco 


. 


. 


கமபதாபமாகமபாதபமகா 


ரிகாம 


DIT 


9 


; 


|; 


. 


த 


// 


*அருள்பு 


re 


ய்பரம் 


பொ. 


ளே 


ன 


பபம் 


ச 


மப 


ம 


|: 


ச 


சா |த 


ப 


க 


அன 


073 


இன் 


ம 


. 


ழை 


மு 


ச்சாதபா தபமகா; 


7| 


1 


பசு 


;/ 


: 


த 


ள 


பு 


. 


. 


ளே 


ய்பரம் 


பொ. 


. 


மா 


மபபம 


கரிசதசரிகமபதச்ச்ரிக் ன்புநிலை 

மே 


ச்ச்தபமகம! 

கி.லே 


. 


னபம 


. 


சில 


. 


203 


. 


பதச்சாதபா 


தபயகா; 


,ரிகா 


07 
! 


. 


La 


: 


: 


ப 


204 


அருள் 


. 


வா 


.ய்.பரம் 


பொ 


ளே 


இடை 


: 


தாதாதா 


மாIT 


|;ப 


ச 


தாச்சா 

மையும் 


பொ ரு 


ளும் 


| 


பு 


5 


ழும் 


ல 


பெ ற 


வே 


. 


ச் தா 


| தா 


கா 


* 


I 


தாதாதாபத பொ ருளும்பு 


. 


பல் 


ல 


17 


மையும் 


பெ 


. 


வே 


. 


8. 


மா 


கா 


ரீ 


பா 


தா 


மகம 


H 


ல 


வர் 


. 


கள் 


மொ ழித 


மிழ் 


10சத 


ளம் 


உ 


. 


தபமகர்; 


ரிகா | 


ம 


. 


மா 


, 


| 


: 


பதச்சாதபா 

அருள்புரி 


: 


| 


வா 


ய்பரம் 


பொ. 


ரூ 


ளே 


. 


இறுதி 


மாகரீசாரீ 


க 


தா; 


. 


ததாச 


சா 


கா 


ழமறைமுத 


லி 


லை 


(0 


ளின் 


re 


டி 


வே 


: 


கா 


; 


க 


81 


மா 


தா 


|பதரிச்சாதா,ப| 


LI 


ணி 


வர் 


யர்கெ 


விசெய் 


க 


ளி 


றே 


. 


மழலைமொழியினால்,;உன்னடிவாழ்த்தினேன் 

| ;எல்லோரும் வாழவே 


ப 


மங்கலமாக 


( 
அருள் 
) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


42 


(r ஸ்ரீராமகிருஷ்ணமிஷன்வித்தியாலயத்துத்தலைமைஆசிரியர், ம.ப.பெரியசாமி(பெ.தூரன்)B.A.L.T.அவர்கள்இயற்றியவை 


இராகம்: தாளம்: 


அரிகாம்போதி ஆதி 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


{28 


வது 

மேளம் 


205 


முதனிலை 


206 


எங்கே 
தேடுகின்றாய் 
- 
இறைவனை 
இங்கே 
காணாமல் இறைவனை 


எங்கே. 


இடைநில் 


கங்காதரா 
கார்வண்ணா 
முருகா பங்கேருகத்துறையயனேஎனக்கூவி 


எங்கே. 


இறுதிநிலை 

த 
மங்கும் 
பொழுளவும் 
வாடித்தொழில் 
புரியும் 
மக்களெல்லாம் 
இறைவன் 
வடிவல்லவோ அங்கங்குறைந்தழுகிஐயாஎனக்கையேந்தி 
அகத்தின் 
கதவருகே 
அழைப்போன் 
அவனல்லவோ 


எங்கே. 


முதல் 


கா 


ரி கா 


. 


. 


: 


ச 


Ses 


|: 


மா றாய் 


எங் 


ே த 


. 


டு 


கின் 


ப 


னை 


2. 


ம 


க 


கா 


|மா 


. 


: 


மா 


எங 


கே 


தே 


கின் 


. 


. 


. 


. 


. 


இ 


றை 


ஜன 


3. 


பமா,பதபாபமமா 


கரிகமக்கா 


மா 


. 


. 


க 


மா 


ப 


எக 


தே 


. 


கின் 


டு 


. 


இறை 


வ 


னை 


ரி கா 


|மா 


: 


மா 


t 


4.நிதபமபதபாமகமாபமகரிசா 
கே 

தே 


எங் 


கின் 


. 


றாய் 


. 


. 


. 


இறைவனை 


5. 


நிநிதபமமகரிசா 


ரிகா 


. 


ச 


மா 


எ 


5 


. 


தே 


டு 


கின் 


றாய் 


. 


இ 


றை 


கன 


. 

கமபதநிசா 


. 


மா 


: 


: 


நிநிதபம கேதே 


எங 


. 


கின் 


. 


. 


. 


றவஜன 


. 


207 


1. 


! 


நி 


8. 


நி 


. 


| 


மா 


208 


ை 


மல் 


இறைவனை 


தபரிசாநிநிதபமகரி 


கா 


மா 


: 


மா 


ம! 


எ 


தே 


கின் 


. 


சாய் 


. 


இ 


றவனை 


. 


2. 


மா 


. 


நீ 


த 


ச் 


ப 


தநிச்ரிக்க்ரி 


நிதபமகம|| 


கே 


மல் 


. 


னை 


றை 


. 


. 


இ 

க 


2 


தபரிசாநிநிதபமமகரி 


சா 


யா| 


: 


| 


எ 


15 


கே 


தே 


கின் 


இறைவனை 


3. 


ep 


; 


LIIT 


5 . 


நி 


தா கே 


| 


தநிச்ரிக்ரம்க்ரீக்ரிச்ச்நி தபமகம 


கா 


ல 


ம 


. 


றை 


re 


னை 


. 


மா 


க 


கா 


1 


கா 


மா 


: 


எந் 


93 


தே 


கின் 


றாய் 


. 


இடை 


த 


த 


ப மா 


. 


தா 


நீ 


: 


* 


கா 


கங் 


More 


(ை 


முருகா 


. 


. 


. 


. 


மா 


. 


. 


: 


ப| 


| 


சா 


; 


--- 


1 


கங் 


கா 


ர் 


1009TG 


45 . 


(609) 


கர 


முரு 


. 


மா 


கா 


க் 


சா 


நிதபாதபமமகரி 
னே 


கே 


பரு 


கத் 


19 


பி 


. 


ககூ 


G 


. 


றை 


. 


. 


. 


க 


மா 


. 


பரிசாநிநிதபமமகரி 

கேதே 


ரிகாமா கின் 


எங் 


டு 


றாய் 


இறைவ 


. 


. 


நீ 


தா 


: 


த 


தநீச்ரிகாம்க்ரீக்ரி|ச்ச்நிதப 


கம| 


ங் 


கா 


மல் 


fo 


னை 


. 


. 


. 


க 


கா 


கா 


|மா 


: 


பா 


. 


கே 


எங் 


கின் 


தே 


209 


இறுதி 


நீ 


நிக 


தா 


தா 


நீ 


| 


|தா,நீ 


தா 


ச்நிதபாபா| 


தா 


210 


, 


137 


கும் 


பொ 


த 


ள 


வும் 


வாடித்தொ 


ழில் 
. 
4 
. 


யும் 


. 


:மமாபதநிதாபமமா 


க 


ரிம் 


க 


!| 


ச 


மா 


ம 


: 





மக்களெல் 


லா 


LO 


இறை 


வன் 


ro 


டிவல் 


ல 


வோ 


. 


. 


நீ 


தா 


நீதாதநிசாச்ததநிச்ச்நி|| 


த 


பை 


ம 


. 


மா 


|பத 


. 


ISS 


கம் 


றை 


ங் 


னக்கை.யேந்தி. 


. 


தா 


நீதாதநிசாநிச்ரிக்கா| 


தா 


த 


ம 


த 


மா 


JU 


. 


|பத 


அங் 


கம் 


* 


றைந் 


ஐ 


எ 


னககை 


யேந்தி 


. 


. 


D 


க் 


10 
? 


கா 


த 


9 


ரிசா,நிதபா:தயமமகரிசரிகம| அழைப்.போ.ன்.அ.னல்ல.வோ. 


அகத்தின் 


க 


த 


கே 


G 


109 


re 


. 


ரிகா (மா 


:/ 


க 


பன 


ம 


1 


தபரிசாநிநிதபமமகரிசா கே 

தே. 


எ 


றைவனை 


கின் 


. 


. 


4. 


நி 


தநிச்ரிகாம்க்ரீக்ரி 


ச்நிதபம 


மா 


கே 


மல 


வ 


னை 


. 


மமா 


க 


கா 


கா 


மா 


. 


- 


; 


; 


. 


கே 


எக 


கின் 


தே 


றாய் 


. 


. 


43 


இராகம்: தாளம் 


நீலமணி ரூபகம் 


சரிமபதநிச சநிதபமரிச 


27-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


எத்தனைபேர்துன்புறுவோர் அத்தனைபேர்க்கன்புசெய்வேன் 


எத்தண. 


211 


இடைநிலை 


212 


சத்தியலோகந்தனிலும்சங்கரரின்கயிலையிலும் நித்தியவாழ்வென்றாலும்நெஞ்சமதில்ஆசைவையேன் 


எத்தனை. 


இறுதிநிலை 


மக்கள் 
பலர் 
வாடிநிற்க 
முத்தியின்பம் 
தேடுவனோ மன்பதைக்கேசேன வசெய்யும்வாழ்க்கையதேவேண்டுவனே முக்கண்ணனேமுழுமுதலேமூன்றுருவாய்நின்றவனே தக்கவனேஎன்விருப்பம்சாற்றிவிட்டேன்அருள்வாயேஎத்தனை. 


முதல் 


= 


. 


| 


மா 


ம 


தா னை 


. ர் 


எத் 


பேர் 


துன் 


வோ 


. 


. 


* 


வ 


. 


நீ செய்வே 


னை 


பேர்க் 


தன 


* 


4 


: 


ம 


2. த 


பதி 


. 


ரீ 


ச 


nomor 


எத் 


த 


னை 


179 


.. 


ன 


றுவோ 


ர் 


ச 


| 


ப 


த 


ச 


ம| 


மதபதா னைபே 


. 


அ 


* 


த 


ன 


வே 


செய் 


. 


. 


. 


. 


4. 


நி 


UIT 


ம 


தா 


-- 


(76ார 


S 


ம 


= 


--- 


ரி 


ன்எத் 


னைபேர் 


துன 


றுவோ 


ர் 


. 


சா 


சா 


: 


- 


: 


ச் 


| 


தா 


== 


ப 


6.க 


லோ 


க 


த 


னி 


ச் 


4. 


சா 


. 


ப 


நீ 


ச் 


* 


க 


க 


லை யிலு 


is 


2.: 


சா 


சா 


பரி 


சா 


நித 


-- 


= 


சா 


பரி 


சத 


தி 


லோ 


கந் 


த 


னி 


லும் 


213 


A 


ச் 


சா 


. 


| 


நி 


4. 


ரீ 


ப்ம்ம் 


214 


சங 


ர 


நின் 


க 


லை 


யிலும் 


. 


ச் 


சா 


சாசாம்ரிம்சி 


| 


ச் 


is 


Go 


6.இ 


சத் 


யலோ 


க 


னி 


லும் 


ச் 


= 


ச் 


சா 


பா 


. 


4. 


ச் 


க 


ர 


நின் 


க 


லை 


-3 


. 


. 


ம் 


ம் 


மா 


மா 


நிச்ரிம்சார்மா 


. 


நித் 


சியாக 


வென் 


லும் 


- 


தா| 


ச் 


-- 


தபம 


இ.5. 


. 


நெ 


( 


ம 


சை 


969 


MS 


. 


நீ 


தா 


மபமபதப 


ம 


ன்எத் 


45 . 


னைபேர் 


ன் 


றுவோ 


ர் 


. 


ம 


பதா| 


= 


--- 


28 


ம 


. 


ஆன 


13 


ர்க் 


க 


செ 


. 


--- 


= 


4. 


தா 


LOT 


J 


ம 


ப 


5 -5 


ன 


எத் 


னை 


(79 


ர் 


துன் 


பு 


வோ 


ர் 


இறுதி 


- 


| 


தா 


மக் 


கள 


லா 


வா 


டி 


நிற் 


க 


மா 


மா 


மா 


. 


| 


ரி 


ம 


ம 


மரி 


> 


முத் 


யின் 


பம் 


தே 


டு 


ல 


னோ 


. 


ம 


us 


: 


நிச்நித 


ப 


த டி 


மக் 


கள 


லர் 


வா 


. 


நிற் 


க 


. 


. 


ம 


மா 


மா 


மபத 


-- 


ம 


ம 


சா 


| 


முத் 


யின்பம் 


தே 


வ 


. 


215 


ச 


-- 


= 


ம 


ரீ 


: 


| 


. 


ம 


- 


ம 


216 


. 


ம 


ป 


தைக்கே 


சே 


வைசெய்யும் 


. 


. 


. 


ம 


ம 


ச 


நி 


ம 


ப 


ழ்க்கைய 


தே 


வே 


. 


ண 


வ 


னே 


- 


-- 


:முக் கண்ணனே 

| 

முழு :மூன் 

முதலே றுருவாய் 

,றவனே தக்கவனே 

என் ;சாற்றிவிட்டேன்| 

விருப்பம் அருள் வாயே 

! 
( 
எத்தனை 
) இதைஇடைநிலைபோற்பாடுக. 


--- 


--- 


44 


புதுக்கோட்டை,கு.சா.கிருஷ்ணமூர்த்தி 
அவர்கள் 
இயற்றியவை இராகம்:ஸ்ரீரஞ்சனி 

சரிகமதநிச 

22 
-வது 
மேளத்திற் தாளம்: 

சநிதமகரிச 

பிறந்தது 


முதனிலை 


பெருமைகொள்வாய்-தமிழா-தமிழ்நாட்டில் பிறந்ததனால்மிகச்சிறந்தவன்நானென்று 

பெருமை. 


இடைநிலை 


அருமைமிகுந்தமிழ்அமுதமொழியுனதே ஆதலினால்இந்தப்பூதலமீதுநீ 


பெருமை. 


இறுதிநிலை 


1. 


சிற்பக்கலைகளிலேசிறந்ததுன்னாடு சித்திரக்கலைத்திறம்செழித்ததுன்னாடு கற்பனைக்காவியம்கவிதைகளென்னும்உயர் கலையின்நலங்களெல்லாம்கண்டதுன்னாடு 


பெருமை. 


2. 


ஆற்றுநீர்வளங்கள்அமைந்ததுன்னாடு அமுதக்கனிச்சோலைகள்நிறைந்ததுன்னாடு மாற்றுயர்பொன்நவமணிவிளையும்நா மலைவளம்பயிர்வளம்மலிந்ததுன்னாடு 


பெருமை. 


LIO 


218 


3.முப்பெரும்தமிழ்மன்னர்இப்புவியெல்லாம் 

முறைதவறாதரசுசெலுத்தியதுன்னாடு ஒப்பரும்புலவர்கள்உதித்ததுன்னாடு ஓதவொண்ணாதுன்தமிழ்நாட்டிற்குஈடு 


பெருமை. 


முதல் 


மாமாமா 


க 


க 


கா| 


மா 


: 


பெ 


ரு 


மைகொள்வா 


ய் 


ழா 


நா 


ட 


டில் 


2. 


மாதாநித LOIT 


க 


கா 


மா 


பெருமை.கொள்வா. 


ய் 


. 


LIT 


மிழ் 


கா 


ட் 


டில் 


3. 


மாத 


நிதமமகரிசா;:ரிகாமா 


சா 


மா 


ப 


பெரு 


மை 


கொள்வா 


ய் 


. 


ழா 


மிழ் 


நா 


ட் 


டில் 


4. 


ரிரிச்ச்நிநிதமமகரிசா::ரிகாமா 


se 


மா 


பெ 


மைகொள்வா 


. 


ழா 


மிழ் 


கா 


ட் 


டில் 


- 


. 


: 


சா 


ரீ 


ப 


5.ம்ம்ம்க்ரிச்ச்நி 

தமமகரிசா 

;ரிகாமா பெ கொள்வாய 

ழா 


மை 


. 


. 


. 


மிழ் 


கா 


ட் 


. 


டில் 


தா 


en 


மா 


. 


க 


மா 


ப 


பிறந்த 


தை 


ல் 


மிகச் 


சி 


ந்தவன் 


நா 


னென் 


ம 


தமமக 


. 


ரிகாமா 


en . 


கா 


H 


பெ 


. 


மை 


கொள்வா 


தமி 


ய் 


. 


. 


. 


மா 


த 


மிழ் 


ட் 


டில் 


தா 


நீ 


ம 


க 


5. 


சரிசரிக்ரிசாநிதச்|நி 
சி.றந். 


பிறந் 

றந்த 


. 


ல் 


இ ) 


தவன 


. 


னெனறு 


. 


ம்க்ரிச்ச்நி 


ம 
மகரிசா 
; 
: 
ரிகா 
மா 


. 


. 


ம 


கா 


: 


பெ 


மை 

கொள்வா 


தமி 


ழா 


: 


| 


| 


: 


. 


. 


617 


இடை 


நி 


நீ 


நி 


தமா 


க 


மா 


ச் 


|ச்ா ழி 


220 


ருமைமி 


மிழ் 


St. 


தமொ 


அமு 


2. 


ச்நிநிநிநீதநிதாநிச்நீ 
ச்நிதமா!; 


|ச்ாசா 


சிம்க்ர 


ருமைமிகு 


த.மிழ் 


அமு 


தமொ 


ழி 


ன 


தே 


. 


க்ரிரிச்நிநீநிநீதநிதாநிச்ரீ,ச்நிதமா|: 


LOT 


த 


சி. 


கா 


- 


அ 


ருமைமி 


G. 


. 


த.மிழ் 


அ 


மு 


தமொ 


யு 

ன 


தே 


. 


சி. 


ரீ 


|சாசா,ரிரி 

ரிரிச்நீதா|மா 


. 


க 


க 


மா 


த 


லி 

னால் 


இந்தப் 


த 


ல 


க் 


மா 


8. 


: 


| 
தநிச்ரீக்ரிச்ா 
; 
நிதச் 
| 


நி 


தம 


க 


லிலை 


. 


) 


இந்தப் 


•தல. 


. 


: 


; 


கா 


: 


: 


ம்ம்க்ரிச்ச்நிதமமகரிசா;;ரிகா|மா 
பெ கொள்வா 

ய் 


1 


.மை 


. 


. 


க 


சா 


. 


: 


, 


. 


; 


ப 


. 


; 


தா 


த 


தா 


ப 


நீ 


| 


10 


2 


தா முப்பெரும்தமிழ்மன் 


னா 


இப்புவி 


யெல் 


லா 


ம் 


நி ததா 


நி 


த 


மா 


ரிகமதாததாதநிரிச்சாநிநி 

முப்பெரும்தமிழ் 


மன 


னர் 


யெல் 


. 


LO 


. 


லா 


;மதா 


நிதமா 


ம 


Ps 


க 


கா 


1 


மா 


ம 


க 


. 


. 


மா 


ப 


. 


முறைத 


. 


செலுத்தி 


. 


துன 


டு 


;,ஒப்பரும்புலவர்கள் 

| 

;உதித்ததுன் ஓதவொண்ணாதுன்தமிழ்நாட் 


| 


டிற்குஈடு 


(பெருமை) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


221 


45 


222 


தாளம் 


இராகம்:காமவர்த்தனி 


சரிகமபத சநிதபமகரிச 


} 


முதனிலை 


அள்ளிஉண்டிடலாம்வாரீர்எல்லோரும் தெள்ளமுதாகியசெந்தமிழ்த்தேனை 


அள்ளி. 


இடைநிலை 


உள்ளமெல்லாங்கலைவெள்ளத்தால்நனைய உவகைகொண்டுஆனந்தக்கண்ணீர்சொரிய 


அள்ளி. 


இறுதிநிலை 


1. 


வள்ளுவன்மறையும்மணிமேகலையும் வளையாபதியும்குண்டலகேசியும் விள்ளும்தரமில்லாச்சிலப்பதிகாரமும் விலைமதிப்பில்லாச்சிந்தாமணியும்மற்றதுமுண்டு 


. 


அள்ளி. 


2.கள்துளிர்க்கும்மலர்க்கவிதைகளும்கண்டோர் கருத்தைக்கவரும்பலகாவியங்களும்கலை வெள்ளம்போல்இங்குண்டுவிருப்பமுள்ளோர்வந்து வேற்றுமையின்றியேத்திப்போற்றிமகிழ்ந்து 

அள்ளி. 


முதல் 


. 


தா 


மா 


மா 


: 


ம 


கா 


க 


ம 


. 


ப 


. 


அ 


ଗାଁ 


ளிஉண 


டி 


லா 


ம் 


வா 


. 


2. 


சா 


மகாமா 


கா 


|பம 


க 


ள் 


அ 


5.5 


. 


. 


ளிஉண்டி 


ட 


0 


. 


எல 


லோ 


ரு 


3. 


பதநிசாநிதா 


காமா 


|பா 


. 


ம 


க 


ம 


ம 


க 


क 


ள 


ளிஉண்டி. 


J 


. 


in 


லா 


வா 


E 


எல 


லோ 


. 


ரும் 


. 


as . 


en 


க 


மா 


தா 


நீ 


சா 


| 


சா 


ச் 


பமகம 


தெள்ள 


தா 


. 


செங் 

தமிழ்த் 


னை 


223 


. 


க 


பமகாமா|பா 

ம் 


கம்பமரிகரி எல 

லோ 


224 


ரும் 


லா 


வா 


ளிஉண்டி 


. 


. 


பதநி 


ரீகமா 

தபமகரிகம| 
தெள்ளமுதா 


சாச்ச்நிதநிசாரிச்நிதபம|| செந்தமிழ்த் தே 

னை 


கி 


. 


. 


. 


: 


ம 


|; 


, 


மகாமாபா 
ள்ளிஉண்டிட 

ம் 


லா 


ர் 


. 


. 


. 


டை 


. 


தா 


மா 


தா 


சா 


சா 


|; 


சா 


ரீ 


சா 


4. 


|;ச்சாநிச்ரி 

னை 


உள் 

ள 


மெல்லா 


5 


லை 


வெள்ளத்தால் 


. 


மா 


1ம்ப்ம்கா 


ரி 


2.ரிநிதா 

ளமெல்லாங்க 


சா ;ரீ 

க்ர 

க் 
வெள்ளத்தா 


உ 


லை 


ல் 


5 


னை 


சா 

சகா 


4. 


சா| 


ப 


சு.இ 


:த க்க் கண்ணீ 


நிநிதபமகம சொ.ரி 


வ 


கைகொண்டுஆ 


ன 


த 


ர் 


. 


த 


அள்ளி 


ண்டிடலாம் 


3-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


: 


| 


பாமபதபா:த|| 


வள 


(வ 


வன 


றையும் 


ம 


ணிமே 


க 


. 


மா.க 


மா 


க 


ரீ 


க 


மா 


| 


; 


| 


. 


வ 


ளையா 


ம் 


ன 


ல 


*கே 


சி 


யும் 


;விள்ளும்தரமில்லாச் ;விலைமதிப்பில்லாச்சிந்தா 


|| 


;சிலப்பதி 

காரமும் | 

ப ;மணியும்மற் றதுமுண்.டு"(அள்ளி) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


46 


நாகவல்லி 


இராகம்: தாளம்: 


அ 


சரிமதநிச சநிதமரிச 


22-வதுமேளத்திற் 

பிறந்தது 


க.சாபு 


225 


முதனிலை 


226 


வரவேணும்வடிவேலனே 
நல்வரமருள 


வ்ர. 


இடைநிலே குறமாதுமருவும்சற் குருவேஎன்வினைநீக்க 


வர. 


இறுதிநிலை 


கருணாகரக்கடவுள்எனஎண்ணியேஉன்னிரு. 
கழல் 
தன்னையே 
நம்பித்தொழுதேன் 
அருள் 
தவழும் அறுமாமுகத்தரசேஅடியேனென்முறைகேட்டுன் 
திருமாமயில்மேலித்தினமேஎன்முனமேநீ 

வர. 


முதல் 


சா 


--- 


8. 


4. 


மாIT 


| 


மா 


= 


வ 


வே 


ணும் 


வே 


ல 


மா 


. 


eo . 


e . 


- 


மா 


தா 


னே 


கல 


(g 


ம 


ரு 


19 


2.மச் 


01 


ச 


8. 


ம 


BC 


- 


fe 


. 


. 


1g 


வே 


( 
O 


ல 


: 


= 


ச 


-- 


ay . 


த 


ச் 


ரி 


னே 


LD ம 


GI 


ல் 


வ 


. 


. 


ள 


சா 


s 


== 


ச் 


ச் 


மா 


| 


மா 


மா 


- 


வ 


வே 


JQ5 


வ 


டி. 


வே 


ல 


மா 


: 


; 


|| 


: 


--- 


H 


னே 


. 


இடை 


: 


ச் 


-- 


ச் 


ச் 


த 


மா 


| 


நீ 


ப 


சா 


கு 


ற 


ம 


G 


வும் 


சற் 


227 


4 


மா 


சா 


சா 


| 


த 


மா 


228 


கு 


வே 


1099 


னை 


க் 


ரி 


5. 


ச 


த| 


மா 


ரீ 


A 


வ 


வே 


. 


. 


OOO 


ம 


re 


14 


வே 


ல 


பா 


: 


: 


சா 


. 


; 


. 


னே 


இறுதி 


சாடி 


தா 


தா 


| 


தா 


தா 


// 


G 


க 


ரக் 


க 


ட 


வுள் 


* 


நீ 


: 


| 


நி 


ச் 


பக 


பன 


பன 


ப 


19 


109 


1009.9 


ணி 


ய்ே 


ன 


னி 


G 


. 


ம 


த 


-- 


- 


மா 


பன 


| 


ம 


--- 


நீ 


: 


தா 


க 


ழல் 


தன் 


ஆன 


. 


ma 


கம் 


பித் 


----- 


--- 


. 


| 


பை 


ன 


தே 


தொழு 


நள 


மும் 


ச் 


| 


நீ 


சா 


ப 


மா 


6. 


மு 


த 


. 


சிற 


த 


சா 


: 


பா 


| 


ep 


பரி 


சா 


H 


டி 


19 


109 


1919 


மு 


றை 


கே 


ட் 


டுன் 


ச் 


மா 


: 


மா 


| 


ம் 


= 


* 


சா 


ச் 


G 


மா 


LD 


மே 


யில் 


லி 


த் 


ச் 


-- 


ரீ 


PtF 


த 


பா 


தி 


19 


079 


19 


ன 


ng 


வரவேணும் 2-வதுசங்கதியைப்பாடிநிறுத்தவும். 


229 


47 


230 


பவப்பிரியா 


இராகம்: தாளம் 

: 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


44-வதுமேளம் 


முதனிலை 


உன்னைவேண்டினேன்உமாபதே 
என்னையாண்டருள்செய்தயாநிதே 


ன்னை. 


இடைநிலை 


அன்னையும்அருள்தந்தையும்நீயே 
அகிலங்கள்எல்லாம்நிறைந்திடும்தாயே 


உன்னை. 


இறுதிதிலை 


இன்னும்எத்தனைமுறையிப்புவிமேல் 
இறந்தும்பிறந்தும்உழல்வேன்ஐயாநான் 


என்னதான்பிழைஅறியாமையால்முன் 
இழைத்தே 
னென்றாலும் 
எளியேனை 
யாளும் 
உன்னை 
. 


iPதல் 


. 


தா 


தா 


பா 


மா 


னனை 


|பா னேன் 


வே 


ண் 


2. 


தா 


தா 


மா 


. 


பதநிதபமபா னேன் 


பா 


தே 


உன்கன 


. 


வே 


ண 


டி 


3. 


தநிமபத 


நீ 


தா 


தாபா 


|கா 


: 


த 


தே 


னதன 


வேண்டி. 


னேன் 


LDIT 


தி 


நீ 


ச்நிதா 


தா|ப 


மகரிசரிகம 


. 


ச்நிதபத 
தே 


60 


னன 


வேண்டி 


னே 


ன் 


உ 


மா 


231 


R 


சா 


, 


, 


. 


232 


தே 


என்னை 


யாணட 


. 


ருள 


செய்த 


நிச்நிதபத 


தா|ப 


மகரிசரிகமப 


தே 


ன்னை 


வேண்டி 


னே 


ன 


மா 


+ 


. 


கா 


. 


மா 


. 


தே 


என்னை 


யானை 


செய்த 


தாபா 


. 


I: 


த 

தா ன்னை 


தே 


ண 


னே 


ன 


டை 


: 


; 


; 


சா 


தா 


தா 


பதநிதபமபா 


தா 


தா 


| 


அன்னை 


யும் 


ருள் 


தந் 


தை 


ம 


ம் 


2 


2. 


சா 


ரீ 


. 


த 


|சாரிச்நிதபமபா|ப 


நீ 


தாத 


யே 


அன்னை 


யும் 


* 


ள் 


. 


தங் 


தை 


யும் 


நீ 


தநிச்ரிக்ரீசாநிததா:தநி 


சாரிச்நிதபமபா| 


நீ 


தா 


நீ 


யே 


அன்னையும் 


ள 


தை 


ம் 


நீ 


. 


சந 


; 


தா 


கா 


க 


சா 


|நிததா:நிசாமா| |த 


LDIT 


. 


கா 


ல 


ங் 


கள 


67ல 


லாம் 


றைந் 


கா 


ம 


| 


தநிச்.ரிக்ரிச்|| 


2 


மகரிசரிகமப 
னேன் 


தா 


யே 


உன்னை 


பேவண்டி 


ச்நிதபத 


நீ 


தா 


தா|பா 


SO 


ன்னை 


வே 


ணடி 


னே 


ன் 


இறுதி 


தா 


கா 


தா 





| 


கா 


மா 


> 


இன்னும் 


எத் 


த 


னை 


மு 


றை 


பு 


2. 


தாதா 


தா| 


மமா 


கா 


. 


| 


மா 


ப 


மேல்இன்னும் 


எத் 


னை 


யிப் 


பு 


233 


9 


பம 


: 


கா 


234 


. 


. 


யில் 


ந்தும் 


ற 


ங் 


தும் 


ற 


மூல்வே 


. 


ன் 


. 


. 


என்னதான்பி 

ழைஅறியாமை யால்முன்இழைத்தேனென் 

றாலும்எ 

ளியேனை 

யாளும்."உன்னைவேண்டினேன் இதைஇடைநிலைபோற்பாடுக. 

00 


48 


இராகமாலிகை 


1. 


இராகம்:சுத்ததன்யாசி 


/ 


முதனிலை இன்பக்கனாஒன்றுகண்டேன்-பாங்கி என்னுள்ளம்மகிழ்வுகொண்டேன்என்பாங்கி 


இன்ப. 


இடைநிலை 


! 


தென்பழநியூரன்சேவற்கொடிக்காரன் என்னுயிர்க்காதாரன்இரவில்எனைஅணைய 


இன்ப. 


இறுதிநிலை 


2.இராகம்:சரசாங்கி பன்னிருதோள்அழகும்பரந்தவிழியழகும் மின்னொளிவேல்அழகும்மேனிஅழகும்காதற் கன்னல்மொழியழகும்களிற்றின்நடையழகும் பொன்மயில்தன்னழகும்புன்னகையின்அழகும் 


இன்ப. 


3. 


இராகம்: 


மலயமாருதம் 


தென்றல்மலர்மணத்தைவாரியிறைத்தெங்கும் திங்களெழுந்ததென்றன்தேகம்சிலிர்த்ததங்கு அன்றிற்பேடோடுநடம்ஆடிக்களித்தபோது ஆறுமுகன்வந்தென்னைஅணைந்துசுகித்ததைப்போல் 


இன்ப. 


235 


236 


4.இராகம்:சம்க்ரந்தனப்பிரியா முன்னர்யான்கண்டறியாமோகக்கிளர்ச்சிபல மூண்டதுஎன்னுள்ளத்தில்முற்றும்எனைமறந்தேன் ன்னைக்கைவிடேன்என்றோர்உறுதிமொழியும்தந்தார் ஒப்பிவிட்டேன்நான்இதில்தப்பிதம்ஏதும்உண்டோ 

இன்ப. 


5.இராகம்:சாரங்கதரங்கிணி அன்புடன்பேசிஎன்னைஅணைத்துப்பிடித்திழுத்தான் அதரம்கனியமுத்தம்அமுதமெனக்கொடுத்தான் துன்பம்பிறப்பிறப்புசோர்வுமில்லாதொழித்தான் தோகையேஇதன்பயன்சொல்லடிநீயறிந்தால் 


இன்ப 
. 


சுத்ததன்யாசி 


இராகம்: தாளம் . 


சகமபநிச சநிபமகச 


20-வதுமேளத்திற் 


{ 


பிறந்தது 


முதல் 


சா 


DITLDLIT 


மககா 


,.மா|பா 


; 


ப 


. 


இன்.ப 


ஒன 


கண 


டே 


பாசு 


. 


. 


2. 


4. 


க்சா,நிபாபாமநிபாமாகசாகா 


. 


இன் 


ை 


ன்று 


க 


ண 


டேன் 


3. 


ச 


ம்க்க்ரச்நிபா:பாமநிபமாகசாகா 


. 


கமப 


> 


இன் 


ப 


க் 


க 


க 


ண 


டேன் 


. 


4, 


சமகச்நிபா;பா 


மநியாமாகசாகா| 


ம 


. 


க 

மபநி 


-ன 


க 


னா 


. 


0 


னறு 


க 


டேன் 


a 


ங் 


இ 


. 


. 


ச்நிபா;பாமநிபாமாகசாகாம 


; 


|:பா 


பம 


1 


H 


அன 


க 


க 


ஒனறு 


க 


ண 


டே 


ன 


பாங்கி 


. 


. 


1. 


|மநிபமக மப 


எனனு 

ள 


மகிழ்வு 

கொ 


ண 


டேன். 


என 


ங்கி 


. 


. 


ச்ம்க்ச்நிபா;பாமநியாமா கசாகா 


: 


; 


பா 


நிபபம 


இ 


க் 


க 


(ல 


ஒன்று 


க 


ண 


டே ன 


237 


2. 


நீ 


ச்நிநிபா 


|க 


மப 


கமபநி 


238 


என்னுளம் 


மகிழ்வுகொண் 


டே 


ன் 


என் 


. 


ச்ம்க்ச்நிபா:பாமநிபாமாகசாகா 


ம 


பா 


. 


; 


ை 


ன் 


க 


ண. 


டேன் 


. 


. 


இடை 


நீ 


ம 


| 


சா 


சா 


1 


தென்பழ 


நி 


ரன் 


சேவற்கொ 


டி 


க் 


ரன 


2. ; 


8o 


ம 


! 


சா 


சா 


2 


தென்பழ 


நி 


ரன 


சே 


வற்கொ 


. 


டி 


கா 


ரன் 


. 


: 


காக்கா 


க்ச் 


சா 


கா 


> 


ம்ம்க்சாச்நி|ப 


க 


மபநி 


. 


என்னுயிர்க் 


கா 


ரன் 


ர.வில்எ 


. 


னை 


. 


ணை 


ப 


. 


. 


“இன்பக்கனாஒன்றுகண்டேன் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


: 


இராகம்: 


சரசாங்கி 


சரிகமபதநிச 

பமகரிச 


27-வதுமேளம் 


; 


நிதாபா 


மகா 


ரிசநீ 


. 


|:கமா பதபாமகரீமக கும்பரந்த வி 

ழிய 


பன்னி 

(ருதோ 


ள 


கும் 


. 


. 


. 


. 


5 


LLIT 


த 


மா 


LIIT 


சா 


, 


ப 


G4. 5. 


னனொளி 


வே 


ல 


(கும் 


மே 


னி 


கா 


தல் 


நிதாபா 


ԱՄ՝ 


|;கமா பதமபா 


. 


சா 


பன 


னிருதோ 


ள 


கும் 


பரந்த 


N.ய 


5 


கும் 


. 


LIIT 


த 


சா 


சா 


சா 


ப 


தா னி 


ன்னொளி 

வே 


ல 


கும் 


மே 


ழ 


கும் 


கா 


தல் 


ச 


த 


நி 


சா 


ச் 


சா 


| 


நி 


சா 


ரிம்க்ரிரிச்சா 


கனன 

ல்மொ 


N 


கும் 


களிற்றின்ந 


பை 


கு 


ம் 


. 


. 


239 


ச் 


பா 


ச் 


ரிச்சா;நிரிச்நீ 


|மா 


நீ 


தா 


ப 


240 


பொன்மயில் 


ன்ன 


மூ 


கும் 


புன். 


னகை 


யின் 


அ 


ழகும் 


. 


. 


"இன்பக்கனாஒன்றுகண்டேன் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இராகம்: 


மலயமாருதம் 


சரிகபதநிச சநிதபகரிச 


சக்கரவாகத்திற் பிறந்தது 


நிதாபா 


பபக 


|; 


க 


2 


த 


க 


கதப 


தென்றல்ம 


லர் 


மணத்தை 


வா 


றைத் 


தெங்கும் 


. 


ar 


> 


| 


15 


ளெழுந்த 


தென்றன் 


தே 


கம் 


சி 


லிர்த்த 


. 


சாசாசா 


கா 


சா 


கு 


அன்றிற்பேடோடு 


நடம் 


டிக் 


க 


ளித்த 


போ 


. 


* 


நிபாநிச்ரிச்நி 

த 


ச 


8. 


சா ! 


அன 


றிற்பேடோடு 


டம் 


. 


5 


டிக்க 


. 


ஆ 


. 


ளித் த 


போதும் 


ரி 


4. 


! 


தா 


தா 


றுமு 


ன 


வந்தென்னை 


ணைந்து 


கித்த 


தைப்போல் 


. 


- 


. 


சா 


தா 


றுமு 


கன 


வந்தென்னை 


ணைந்து 


Ur 


தைப்போல் 


. 


இன்பக்கனாஒன்றுகண்டேன் முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இராகம்:சம்க்ரந்தனப்பிரியா 


சதபகரிச 


கரகரப்பிரியாவிற் 

பிறந்தது 


சா 


ச் 


சா 


த 


சா 


| 


பாதச்தபகாகரீ 


, 


முன்னர்யான்க 


டறியா 


ண 


மோ 


கக்கி 


ளர்ச் 


. 


சி 


ல 


. 


. 


241 


, 


ரீ 


கா 


பாபக|; 


த 


ச் 


. 


பா 
முற்று ம் 


OF7 


ண்டதுஎன்னுள்ளத்தில் 


எ 


பன 


மறந்தேன் 


ரீக்ரிச்சாச்சாதார்ச்சாதபாபக!ப 


தச்தபககாக|g 


1 


.முன்னர்யான்கண் 


ட.றியா. 


மோ 


கக்கி 


ளர்ச்சி 


ல 


.சாக 


LJ 


க|; 


த 


த 


|சா 


ச் 


சா 


சா 


. 


ண 


டதுஎன்னுள்ளத்தில் 


முற்று 


LO 


எ 


னை 


LD 


றந்தேன் 


: 


ப 


தா 


ச் 


ரீ 


க் 


பா 


க் 


ச் g 

|; 
னைக்கைவிடேனென்றோர் 


சா | 


றுதிமொ 


ழி 


ம்தந்தார் 


க்ரக்கா 


க் 


ரி 


|கா 


|| 


ஒப்பிவிட்டே. 


ச் தா 

னிதில் 


ச்தபா தப்பிதம் 


னநா 


தும்உண்டோ 


.. 


“இன்பக்கனாஒன்றுகண்டேன் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


இராகம்:சாரங்கதரங்கிணி 


சரிமபதநிச சநிதபமரிச 


கல்யாணியிற்பிறந்தது 


ச் 


தா 


|; 


ம 


| ம த 


ம 


ன 


பு 


டன்பே 


क 


என்னை 


அணைத்துப் பி 


தி 


ழுத்தான் 


ரீ 


ச 


சா 


மா 


;ம 


தபமா 


பா 


. 


LD 


னி 


முத்தம் 


தமெ 


ன 


க் 


கொடுத்தான் 


நித 


ப 


சா 


.டி 


சா 


ப 


துன்பம்பி 


ற 


S 


சோ 


ர் 


வுமில் 


லா 


தொழித்தான் 


. 


ச் 


E 


ம 


நீ 


ரிச்நீதபா| 


மா 


தா 


ந் 


ப 


தோகையேஇ 


ன 


யன 


சொல் 


. 


ல டி 


. 


றிந்தால் 


11 


இன்பக்கனாஒன்றுகண்டேன் 


முதனிலையைப்பாடிநிறுத்தவும். 


243 


49 


244 


உடுமலைப்பேட்டை,நாராயணக்கவிராயரவர்கள்இயற்றியவை 


இராகம்:கல்லியாணி தாளம்:ஆதி 


சரிகமபதநிச சநிதபமகரிச 


{ 
65 


வதுமேளம் 


மூதனில் 


தன் 


ஆடுங்கலபமயில்பாகன்- அன்பருள்அன்பொடுஇன்புறும்யோகன் 


ஆடுங். 


இடைநிலை 


காடும்மலையிடைடயூடடாடும்குறவர்குலப் பேடும்சுரகரிதன்னோடும்திருநடனம் 


ஆடுங். 


இறுதிநிலை முத்திவயப்படுமோனவிலாசன்முத்தமிழ்நற்கவிதைத்திரள்வாசன் அத்தனவர்க்குமுணர்த்துபதேசன்அனாதரட்சகனாமுருகேசன் தத்தரிகிடதிமிதகிடதகிடதீம்தாதரிகிடதகததிகிணதோமெனக் குற்றமிலாதருணைக்கிளிபாடவும்கூர்வடிவேல்கோழிக்கொடியொடுநடம் 


ஆடுங். 


முதல் 


நி 


த 


ச் 


க 


LDIT 


5.6 


க 


ம 


யில் 


. 


: 


| 


: 


; 


ப 


கன் 


5 


னம 


2. 


ம 


க 


தா 


த 


க 


மா 


ஆ 


க 


க 


ல 


ம 


. 


[ 


யில் 


தா 


; 


க 


ப 


ச5 


t 


னம் 


. 


245 


க் 


த 


ப 


மா 


246 


டு 


ல 


. 


ம 


யில் 


தா 


: 


| 


: 


ம 


A 


க 


109 


த 


ம 


கா 


கா 


: 


நீ 


ம 


தா 


11 


அன் 


ருள் 


அன் 


பொ 


. 


8. 


நி 


ம 


க 


ப 


த 


7 


யோ 


ன 


ச் 


நி 


. 


ப 


க 


மா 


| 


ஆ 


டு 


க 


வ 


. 


ம 


யில் 


. 


பா 


-- 


கன 


- 


இடை 


LIT 


க 


மா 


| 


77. 


ம 


லை 


தா 


டை 


சா 


சா 


சா 


ச் 


பு 


டும் 


வர் 


கு 


ல 


2.நி 


4. 


ப 


ம 


கா 


. 


மா 


நி 


ம 


! 


கா 


ம 


LD 


யி 


79 


சா 


க் 


ச் 


ப 


85 


சா 


ரீ 


டு 


G 


வர் 


ல 


ச் 


கா 


ரி 


க் 


மா 


படி 


If 


தா 


| 


பே 


ம் 


க 


தன 


4. 


க 


ச் 


பரி 


சி. 


ம 


ம 
ட 


த C 


6.S 


(மது 


LO 


5 


ன 


247 


பூ 


4. 


நி 


. 


ப 


க 


248 


ல 


ம 


யில் 


: 


. 


: 


* 


1 


கன 


தா 


தா 


த 


| 


வ 


பாது 


ன 


வி 


லா 


சன் 


மா 


க 


|| 


கா 


ரி 


க 


LD 


1 


முத் 


மிழ் 


ந 


ற் 


க 


(09 


** 


ரள் 


வா 


சன் 


ப 


ம 


ச் 


சா 


S 


ச் 


பரி 


சா 


| 


த 


ன 


வாக் 


கு 


மு 


ணர்த் 


து 


தே 


சன 


8. 


தா 


நி 


| 


த 


ம 


க 


ம 


த 


ப 


--- 


அ 


ை 


. 


ரு 


கே 


ன் 


--- 


ச் 


ச் 


ச் 


க 


ப 


(க 


த 


தீம் 


கா 


" 


ம 


| 


க 


- 


96 


து 


ண 


தோ 


மெ 


னக் 


ம் 


4. 


1 


G. 


சி..ே 


குற் 


லா 


8 


ணை 


ளி 


aito 


LD 


க் 


4. 


க் 


A 


ச் 


நி 


ம 


த 


கூர் 


no 


டி 


வே 


ல் 


JES 


5 


க் 


கொ 


டி 


umo 


5 


J 


சா 


ச் 


நி 


பா 


| 


28 


டு 


ம 


யில் 


. 


| 


: 


. 


கன 


249 


50 


250 . 


மங்களம் 


இராகம்: தாளம் 

: 


சுருட்டி 


சரிமபநிச சநிதபமகபமரிச 


28-வதுமேளத்திற் 

பிறந்தது 


முதனிலை 


எல்லோரும்இன்புறக்கண்காணமங்களம் ஏற்றவித்தியாசமற்றஇடம்சுபமங்களம் 


எல. 


இடைநிலை 


கொல்லாவிரதம்தனைக்கொண்டகருணிகனுக்கும் பொல்லாங்கிழைக்கும்பொய்யைச்சொல்லாதவாயனுக்கும் 


எல். 


இறுதிநிலை 


எழுத்தறிவித்தவற்கும்ஈன்றவர்க்கும்மங்களம் ஏழைபங்காளனஎனதயாளனுக்கும்மங்களம் உழைப்பாளர்ஊக்கமதுஓங்கசுபமங்களம் உண்மைத்தமிழர்க்கும்உழவர்க்கும்சுபமங்களம் 


எல். 


முதல் 


சா 


ப 


ம 


| 


லோ 


ரும் 


இன் 


றக் 


க 


ண 


C 


ம 


ம 


ம 


ம 


| 


: 


: 


ண 


ம 


5 


ளம 


2. 


நி 


ச் 


ச 


ம 


த 


தர் 


எல 


லோ 


ரும் 


இன் 


பு 


றக் 


க 


ண் 


251 


ம 


ம 


ம 


ம| 


: 


252 


ண 


ங் 


க 


TIG 


. 


ச் 


ச் 


ம 


எ 


ல 


லோ 


இன் 


4 


றக் 


1009 


ம 


மா 


ம 


க 


ப 


கா 


09 


ம 


ங் 


ளம் 


ம 


சா 


சா 


ஏற் 


வித் 


8.5 


54 


த 


ச 


| 


நி 


s.4. 


s.5 


டம் 


இ 


ம 


- 


19 


ச் 


S3 


ச் 


ம 


எல் 


பWS 


ரும் 


இன் 


றக் 


க 


ம 


| 


| 


9 9 


ண 


க 


ளம் 


. 


4 9 


ஏற் 


ற 


வித் 


ற் 


07 


. 


நீ 


| 


பி. 


ப 


(.. 


டம் 


சு 


ப 


மங் 


க 


ம் 


சா 


ச் 


07 


தா 


| 


எல் 


லோ 


ரும் 


றக் 


ண் 


. 


ம 


ம 


ம 


ம 


| 


. 


1009 


ம 


க 


ளம் 


இடை 


. 


ச் 


8. 


நி 


ப 


மா 


மா| 


. 


140 


ல் 


லா 


4 . 


ந் 


னைக் 


253 


க 


| 


சா 


சா 


ப 


254 


கொ 


ண்ட 


க 


ணி 


ஆக் 


SIT 


9. 


C 


ப 


மா 


மா 


| 


கொ 


ல் 


லா 


ந் 


னைக் 


நீ 


சா 


சா 


சா 


கொ ண்ட 


க 


G 


ணி 


க 


னுக் 


கும் 


நீ 


நீ 


நீ 


த 


நீ 


பொல் 


லாங் 


ழைக் 


ம் 


பொய் 


யைச் 


சா 


ச் 


ச் 


நி 


த 


| 


C 


மா 


சொல் 

லா 


வா 


னுக் 


கும் 


நீ 


நீ 


சா 


A 


ம் 


க் 


பொல் 


லாது 


வழக் 


கும் 


பொய் 


யை 


ச் 


ச் 


| 


ம 


க 


ரி 


9 


ப 


ப 


சொல் 


லா 


வா 


8. 


கு 


LO 


த 


ம 


த 


| 


எல் 


லோ 


ரும் 


இன் 


பு 


றக் 


க 


109 


மா 


07 


ம 


| 


- 


காட்ட 


பை 


ம 


15 


ளம் 


இறுதி 


: 


மா 


ம 


மாட 


மா 


பன 


ம 


க 


எ 


ழுத் 


த 


re 


வற் 


ம் 


: 


IM 


LUIT 


தா 


| 


ம 


10 


S 


க 


ம 


ப 


ஈன 


வ 


ம் 


ம 


ங் 


க 


ளம 


ரி 


15 . 


நீ 


சிரு 


கா 


05.19 


1099 


த 


255 


க 


த 


ப 


ம 


மா 


216 


ள 


கும் 


ங் 


ளம் 


;உழைப்பாளர்ஊக்கமது ;ஒங்கசுப மங்களம் 

| ;உண்மைத்தமிழர்க்கும்உமூவர்க்கும்சு 

| பமங்களம் 


( 


(எல்) 


இதைஇடைநிலைபோற்பாடுக. 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்து 
இசைத்தமிழ் வெளியீடுகள் 





இசையறிவுடையோர் யாவரும் எளிதிற் பயின்று கொள்ளத் 
தக்க முறையில் விளக்கமான சுரதாளக் குறிப்புகள் அமைந்தவை . 
உயர்ந்த பதிப்பு . இனிய தமிழ் இசைப்பாடல்கள் . குறைந்த விலை . 
தொகுதி 1. பரிசுபெற்ற பாடல்கள் 46 , 
திருவாளர்கள் 

டி . இலக்குமணப் பிள்ளை B. A. , கீழ்வேளூர் 
மீனாட்சிசுந்தரம் பிள்ளை , விசுவநாத சாஸ்திரியார் , கிருஷ்ணமாச்சாரி 
யார் , பாபநாசம் சிவன் என்னும் இவர்கள் இயற்றிய கீர்த்தனங் 
களும் , கா . சுப்பிரமணிய பிள்ளை M.A. , M.L, அவர்கள் எழுதிய 
ஆராய்ச்சி முகவுரையும் அடங்கியுள்ளன . ( கைவசமில்லை ) 

விலை 2 0 0 
தொகுதி 2. கீதவர்ண முதலியன 104 . 

. 
திருவாளர்கள் டைகர் வரதாச்சாரியார் , திருப்பாம்புரம் சாமி 
நாத பிள்ளை முதலிய இசைவல்லுநர் பதினொருவரால் இயற்றப்பட்ட 
சஞ்சாரி கீதம், இலக்கண கீதம் , சுரசதி , சதிசுரம், பிரபந்தம் , ஆதி 
தாள வர்ணம் , அடதாள வர்ணம் என்பனவும் சுரவரிசை , இரட்டைச் 
சுரவரிசை , அலங்காரம் என்பனவும் அடங்கியுள்ளன . ( கைவச 
மில்லை) . 

ரூ . 3 0 ) 
தொகுதி 3. பாடல்கள் 75 . 

நீலகண்ட சிவன் , திரு . டி . இலக்குமணப் பிள்ளை B.A. , 
கோபாலகிருஷ்ண பாரதியார் , அச்சுத தாசர் , வேதநாயகம் பிள்ளை , 
அருணாசலக் கவிராயர் என்னும் இவர்களியற்றிய கீர்த்தனங்கள் 
அடங்கியுள்ளன . ( கைவசமில்லை ) . 

விலை ரூ . 2 0 0 
தொகுதி 4. பாடல்கள் 60 . 

முத்துத்தாண்டவர் இயற்றிய கீர்த்தனங்களும் , திருப்பாம்புரம் 
திரு . டி . என். சாமிநாத பிள்ளை அவர்கள் அமைத்த சுரதாளக் குறிப் 
புக்களும் அடங்கியுள்ளன . ( கைவசமில்லை ) விலை ரூ .200 


2 


விலை . ரூ . 


தொகுதி 5 ல் முதற்பகுதி . இசையியல் . 

இஃது இசைக்கலையின் இலக்கண நுட்பங்களை விளக்குவது . 
சங்கீத கலாநிதி க . பொன்னையா பிள்ளையவர்களால் எளிய நடை 
மில் தெளிவாக எழுதப்பெற்றது . 750 ரூபாய் பரிசுபெற்ற நூல் , 
இசையாசிரியர்கள் , மாணவர்கள் இசைப்பற்றுடையார் யாவர்க் 
கும் பயன் தருவது . ( இரண்டாம் பதிப்பு அச்சில் உள்ளது ) 

விலை ரூ .1 8 0 
தொகுதி 5 ல் இரண்டாம் பகுதி . தமிழர் இசைக்கருவிகள் . 

புதுச்சேரி அரவிந்த ஆசிரமத்திலுள்ள திரு . பி . கோதண்ட 
ராமன் M.A. அவர்களால் பலநூற் கருத்துக்களைத் தழுவி எழுதப் 
பட்டது. . பண்டைத் தமிழர்கள் பயன்படுத்திய தோற்கருவி , துளைக் 
கருவி , நரம்புக்கருவி முதலியவற்றின் அமைப்புக்களையும் , இக்காலத்து 
வழங்கும் இசைக்கருவிகளின் இயல்புகளையும் உருவப்படங்களுடன் 
விளக்கிக் காட்டுவது . எளிய உரைநடை நூல். 

1 4 0 
தொகுதி 5 ல் மூன்றும் பகுதி . சுரமேளகலாநிதி மொழிபெயர்ப்பு. 

இது வடமொழியில் இராமாமாத்தியர் என்பவரால் எழுதப் 
பட்ட சுரமேள கலாநிதியின் மொழிபெயர்ப்பு . மொழி பெயர்த்த 
வர் , சிரோமணி திரு . என் . எஸ் . தேசிகன் அவர்கள் . 

விலை ரூ.1 0 0 
தொகுதி 6. பாடல்கள் 90 . 

நந்தன் சரித்திரம் இயற்றிய கோபாலகிருஷ்ண பாரதியாரால் . 
பாடப்பெற்ற தனிக் கீர்த்தனங்கள் . ஷ பாரதியாரிடம் நேரிற் 
பயின்ற மாணவர் பரம்பரையிற் கிடைத்த பழைய இசையமைப்பு 
களுடன் கூடியவை . 

விலை 3 0 0 
தொகுதி 7. பாடல்கள் 75 . 

திரு . எம் . பி . பெரியசாமித்தூரன் B.A. , L.P. அவர்கள் இயற் 
றிய கீர்த்தனங்களும் , திரு . என் . சிவராமகிருஷ்ண பாகவதர் அவர் 
கள் வகுத்த இசையமைப்புக்களும் அடங்கியுள்ளன . 

( கைவச 
மில்லை. ) 

விலை ரூ . 2 0 0 


3 


பனங் 


தொகுதி 8. பாடல்கள் 50 . 

சீகாழி அருணாசலக் கவிராயர் இயற்றிய இராம நாடகக் கீர்த் 
தனங்கள் .. 

இசையரங்குகளிற் பாடுதற்கு ஏற்றவை . 
காட்டூர் திரு . சிவராம பாகவதர் அவர்களாற் கிடைத்த பழைய 
இசையமைப்புக்களுடன் கூடியவை . ஒவ்வொரு பாட்டிற்கும் 
வரலாற்றுக் குறிப்புக்கள் எழுதப்பட்டுள்ளன . விலை ரூ . 3 0 0 
தொகுதி 9. பாடல்கள் 54 . 

திருப்பாம்புரம் திரு . டி . என் . சாமிநாத பிள்ளையவர்களால் 
இசை வகுக்கப்பட்ட தில்லைவிடங்கன் மாரிமுத்தாப்பிள்ளை பாடல் 
கள் 25 ம் , செவற்குளம் கந்தசாமிப் புலவர் பாடல்கள் 13 ம் , சுரசதி 
4 ம் , நகரம் முத்துவீரப்பக் கவிராயர் பாடல்கள் 12 ம் 
யுள்ளன . 

விலை 3 0 0 


அடங்கி 


ரூ . 


. 


தொகுதி 10. பாடல்கள் 66 . 

நகரம் முத்துசாமிக் கவிராயர் அவர்கள் இயற்றிய கீர்த்தனங் 
கள் 35 ம் , பதங்கள் 31 ம் அடங்கியுள்ளன . நகரம் முத்துவீரப்பக் 
கவிராயர் பாடிக்காட்டிய முறையைத் தழுவிச் சுரதாளக் குறிப்புக் 
கள் எழுதப்பட்டவை . 

விலை 3 0 ) 
தொகுதி 11. பாடல்கள் 75 . 

திரு . சுத்தானந்த பாரதியாரவர்களால் இயற்றப்பெற்றவை . 
திருவாளர்கள் : --- 

வரதாச்சாரியார் , 

சங்கீத கலாநிதி 
க . பொன்னையா பிள்ளை , இசையரசு எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 
முதலிய இசை வல்லுநர்களால் இசையமைப்புக்கள் வகுக்கப் 
பெற்றவை . 

விலை ரூ . 3 0 0 


டைகர் 


தொகுதி 12. மிருதங்க பாடப் புத்தகம் . 

மிருதங்க ஆசிரியர் மைலாட்டூர் திரு . வி . சாமி ஐயரவர்களால் 
எழுதப்பெற்றது . முற்காலத்து மிருதங்க வித்துவான்கள் வாசித்த 
முறைகளையும் , இக்காலத்தார் வாசிக்கும் முறைகளையும் தழுவியிருப் 
பது . மிருதங்கம் பயில்வோர் தெரிய வேண்டிய அளவில் இசை 
விலக்கணங்களும் குறிக்கப் பெற்றுள்ளன . மாணவர்க்கு மிகவும் 
பயன்படுவது . 

3 8 0 


ரூ . 


4 


தொகுதி 13. பாடல்கள் 75 . 

தருமையா தீன வித்துவான் தேவகோட்டை பாலகவி வ .. 
நாகரம் திரு . வே . இராமநாதன் செட்டியாரவர்களால் • இயற்ற 
பெற்றுத் திருப்பாம்புரம் திரு . டி . என். சாமிநாத பிள்ளை அல: 
களால் இசையமைக்கப் பெற்றவை . 


விலை ரூ . 3 0 


தொகுதி 14. மாணிக்கப்பாட்டு . பாடல்கள் 152 . 
( இசை வகுக்கப்பெற்றவை 111. இசை வகுக்கப்பெறாதவை 41. ) 

யோகி திரு . சுத்தானந்த பாரதியார் அவர்களால் இயற்ற . 
பெற்று , வீணை ஆசிரியர் திரு . வி . எஸ் . கோமதி சங்கர ஐயரகர் 
களால் இசை வகுக்கப்பெற்றவை . 

விலை 3 8 - 


ரூ . 


தொகுதி 15. பாடல்கள் 75 . 

திரு . எம் . பி . பெரியசாமித்தூரன் B.A. , I.T. அவர்கள் இட 
றிய கீர்த்தனங்களும் , திரு . என் . சிவராமகிருஷ்ண பாகவதர் அவர் 
கள் வகுத்த இசையமைப்புக்களும் அடங்கியுள்ளன . 

விலை ரூ . 3 0 1 


) 


தொகுதி 16. பாடல்கள் 65 .. 

வையைச் சேரி இராமசாமி சிவன் அவர்களால் இயற்றப்பெற் 
கந்தபுராணச் சுருக்கக் கீர்த்தனை 40 ம் , மாணிக்கவாசக சுவாமிகளில் 
சரித்திரக் கீர்த்தனை 25 ம் அடங்கியுள்ளன . காளிதாஸ் தி 
என் . நீலகண்ட ஐயரவர்களால் இசையமைக்கப் பெற்றவை . ஒய்க் 
வொரு பாட்டிற்கும் வரலாற்றுக் குறிப்புக்கள் எழுதப்பட்டுள்ளா !"> 

விலை ரூ . 3 0 
இன்னும் பல தமிழிசைப்பாடற்றொகுதிகள் வெளிவரவுள்ள , 
இவை கிடைக்குமிடங்கள் : -- 
1. ரிஜிஸ்ட்ரார் , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் , அண்ணாமலைநகர் 
2. தமிழ்ச்சங்கம் , 8/9, கிங்கண்ண நாய்க் தெரு , 

ஜி.டி. சென்ளை 
3. தமிழ் நாட்டிலுள்ள பல புத்தகசாலைகள் . 


Trichinopoly United Printers Ltd. 


